T. ) 206 


Pilgrim s Manual. 


BY 


M. C. PATTABHIRAMA MUDALIAR. 


2 


விஷ்ணுஸ்தல மஞ்சரி 


ம . கொ . பட்டாபிராம் முதலியார் . 


ஸ்ரீ 


ஸ்ரீமதே ராமாநுஜாய நம : 


விஷ்ணுஸ்தல மஞ்சரி 


இரண்டாம் பாகம் . 


மயிலை . கொ , பட்டாபிராம முதலியார் 


இயற்றியது . 


சென்னை 


ஸ்ரீவைஷ்ணவ முத்ரணாலயத்தில் 

பதிப்பிக்கப் பெற்றது , 


1927 


( இரண்டாவது பதிப்பு .) 


காபிரைட் , 


( விலை அணா 10 


米米米米米米米米米米 


0000 


the 


006 


******* 


முன்னுரை 


நமது விஷ்ணுஸ்தல மஞ்சரியின் 
இரண்டாவது பதிப்பின் முகவுரை 
முதற்பாகத்தியேலே எழுதப்பட்டுள் 
ளது . முதற் பதிப்பில் 52 - புராண 
ஸ்தலங்களுக்கே விஷயங்கள் எழுதப் 
பட்டுள்ளன . இரண்டாம் பதிப்பாகிய 
இதில் 108 - புராண ஸ்தலங்களுக்கு , 
பிரபாவங்களும் , மார்க்கவசதிகளும் 
எழுதப்பட்டிருக்கின்றன . சென்னையி 
லிருந்து காசிக்குச் சென்று சுலப 

செலவில் திரும்பிவரும் மார்க்க விவ 
ரம் ஒன்றைஇதில் அநுபந்தமாகச்சேர்த்தால் அது பலருக்கு 
மிக்க அநுகூலமாயிருக்கு மென்று சிலர் கேட்டுக்கொண்ட 
மைபால் அவ்வாறே ஒரு விதமாக “ காசிக்குச் செல்லும் 
மார்க்கம் ” என்னும் விஷயத்தை அநுபந்தமாக சேர்த்தி 
ருக்கிறேன் . 


யான் " எனது காசியாத்திரை எனும் ஒரு நூல் 
தனியாய் வெளியிடுவதாக உத்தேசித்திருப்பதால் , அதில் 
விஷயங்கள் விரிவாக எழுதப்படும் , சோர்வினால் நேரும் 
பிழையுளதேல் பெரியோர் பொருப்பாராகுக . 


இங்ஙனம் , 


சென்னை . ) 
25-11-27 


தொண்டரடிப்பொடி , 
ம . கொ . பட்டாபிரான் . 


4 


விஷ்ணுஸ்தல மஞ்சரி 
புராண ஸ்தலங்கள் . 

அட்டவணை 


18 


ஸ்தலம் . பக்கம் ஸ்தலம் . 

பக்கம் 
திருநாராயணபுரம் 1 | தும்பூர் 

16 
தொண்டனூர் 2 | நாகலாபுரம் 

16 
ஸ்ரீரங்கப்பட்டணம் 3 | திருத்தணிகை 

16 
எடத்துறை 4 நாராயணவரம் 

17 
சிஞ்சென்கட்டா 5 திருச்சானூர் 

18 
மிதுனசால கிராமம் 5 பள்ளிகொண்டா 

18 
ரரமனாதபுரம் 

6 | சிங்கராய் கொண்டா 
உடுப்பி 6 | பவாணி 

19 
மயிலாப்பூர் 7 ) காரமடை 

19 
குசலவபுரி ( கோயம்பேடு ) 8 குறையலூர் 

19 
பூவிருந்தவல்லி 8 ஸ்ரீமுஷ்ணம் 

201 
பச்சைபெருமாள் கோயில் 9 காட்டுமன்னார் கோயில் 20 
திருமழிசை 

9 | குருகைக்காவலப்பன் 
ஸ்ரீபெரும்பூதூர் 10 கோயில் 

21 
மதுரமங்கலம் 10 பாபவிநாசம் 

21 
கூரம் 

22 
வேளுக்கை சிங்கப் 

செங்கநல்லூர் 

221 
பெருமாள் கோயில் 11 ராஜமன்னார் கோயில் 23 
பச்சைவண்ணர் கோயில் 11 குணசேகரம் 

23 
திருமுக்கூடல் 12 | விஜயநாராயணம் 

24 
மதுராந்தகம் 

12 பிரமதேசமன்னார் 
மலவையாவூர் 13 கோயில் 

24 
உத்திரமேரூர் 

13 சேதுமாவதம் . 
சிங்கிரி கோயில் 

14 (ராமேச்சுரம் ) 

25 
சிங்கப்பெருபாள் கோயில் 14 திருவஞ்சிக்களம் 26 
மீஞ்சூர் 15 ஜனார்த்தனம் 

27 
பொன்னேரி 15 திருவல்லம் 

27 


11 மண்டங் குடி 


5 


ஸ்தலம் . பக்கம் ஸ்தலம் .. 

பக்கம் 
திருப்பாதபூர் 28 பிரபாஸ தீர்த்தம் 

44 
காலடி 28 சுசீந்திரம் 

45 
பூதமங்கலம் 28 | கன்யாகுமரி 

48 
மாகறல் 28 பெரும்புலியூர் 

48 
திருப்பாற்கடல் 29 | கஞ்சனூர் 

50 
பிலகூடம் 30 / செஞ்சி 

50 
நெல்லூர் 31 மணக்கால் 

51 
திருவரங்கம் 31 பாபநாசமலை 

51 
கிஷ்கிந்தை 31 நாமக்கல் 

51 
பண்டரிபுரம் 32 கதிரி 

53 
சோனேபூர் 34 புஷ்பகிரி 

53 
ராமக்ஷேத்திரம் 

35 துவார்காதிருமலை 54 
35 திரியம்பகம் 

54 
சி கூர்மம் 
சிம்மாசலம் 36 கித்தபுரம் (பாத்ருகயை 55 

56 
பத்திராசலம் 36 சித்திரகூடம் 

57 
நாதத்துவாரம் 37 

57 
காசிகை- பஞ்சவடி 

வால்மீகி ஆம்ரமம் 
38 

58 

பரத்வாஜாஸ்ரமம் 
பத்மநாபம் 

39 
நந்திகிராமம் 

58 
தவளேசுரம் 39 

59 
பிடாபுரம் 

அவந்திகை 

60 
ஸர்பாவரம் 40 

60 
மங்களகிரி 

40 காவர்த்தனகிரி 

62 
மன்னார் போலூர் 40 

பலதேவம் 

62 
ஸ்ரீ புருஷோத்தமம் 

உகாலக்ஷேத்திரம் 

63 
( ஜகந்நாதம் ) 41 குருக்ஷேத்திரம் 

63 
சுதாம்புரி ( போர்பந்தர் ) 43 ஹரித்துவாரம் 

63 
காமுதிதுவாரகை 43 பிரயாகை 

65 
• பேட் துவாரகை 43 | ( ஸ்ரீ ) கயா 

68 
மாந்தாதா 44 ( ஸ்ரீ ) காசி 

71 


சீதாபூர் 


39 புஷ்கரம் 


பிருந்த 


தாவனம் 


6 


காசிக்குச் செல்லும் மார்க்கம் . 


ஸ்தலம் . 


பக்கம் ஸ்தலம் . 


பக்கம் 


87 மொகல்சிரே 


93 | கயா 


93 கோமோ 
94 கல்கத்தா 
94 | கரக்பூர் 
95 கடகம் 
95 புவனேசுவரம் 
96 | குர்தாரோட் 
96 சாக்ஷிகோபால் 


சென்னபட்டணம் 
அரக்கோணம் 
ரேணிகுண்டா 
குண்டகல் 
துங்கபத்திரை 
இராயசூர் 
குருதுவாடி 
டோண்டு 
பூனா 
பம்பாய் 
நாசித்ரோட் 
மண்மாட் 
பசாவல் 
கண்டுவா 
ஜப்பல்பூர் 
மாணிக்பூர் 
அலஹபாத் 
அயோத்தி 
காசி 


103 
103 
103 
104 | 
107 
107 
107 
108 
108 
108 
109 
109 


97 பூரி 


110 


100 ஸ்ரீகாகுளம் 
100 | விஜயநகரம் 
101 சிமமாசலம் 
101 வால்டேர் 
101 | கோதாவிரி 
101 | பெஜவாடா 
101 நெல்லூர் 
102 | கூடூர் 
102 சென்னை 


1101 
110 
111 
111 
111 
11p 


41 


சிறப்புப்பாயிரம் 


மங்கைநல்லூர் , தமிழ்நாவலனும் 
மாயவரம் சதானந்த போதினீ " ஆசிரியனும் 
சென்னை , கலைமகள் புத்தகசாலை , உரிமையாளனு மாகிய 
திருவாளர் : -- சு . கு . கோவிந்தசாமிபிள்ளை அவர்கள் 


இயற்றியது . 


நிலமண்டில வாசிரியப்பா 


உலகெலாம் படைத்த வொருதணி முதல்வன் 
நிலவு லாவிய நீர்சூ ழுலகில் 
நற்றவத் தோர்கள் நாளும் விளங்கும் 
உற்றநன் னாட்டில் உயரிய கலையுண 
பாவலர் போற்றும் பண்புள நாடெனும் 
நாவலந் தீவில் நனிசிறந் தோங்குஞ் 


8 


சென்னையைச் சார்ந்த திருமயிலை யென்னும் 
நன்மைசேர் பதியில் நலந்தரும் வேளான் 
மரபினி லுதித்து மாநிலம் புகழ 
திறமுட னில்லறம் நாடத்து மிராம 
சாமியின் றவத்தில் சார்ந்தநன் மகவாய் 
பூமியிற் சிறக்க புலவரும் மற்றுளோர் 
யாவரும் மகிழ அருங்கலை யுணர்ந்தும் 
காவியம் நீதி கழறுந் தேற்றம் 
கொண்டுள அன்பன் குணத்தில் மிகுந்தோன் 
பண்பிற் சிறந்த பட்டாபி ராமன் 
திருமா லெழுந்து திகழும் பதிகள் 
பெருமைய தாக பெட்புட னணுகும் 
உத்தமர் தமக்கு உதவிக ளியற்ற 
சித்த முவந்து சேர்த்து ஒருங்கே 
இஷ்ட முடனே இன்பம் பயக்க 
விஷ்ணு ஸ்தல மஞ்சரி யென்று 
வழங்கிய நூலை மாண்புட னேற்று 
பழக்கம் தில்லார் பழகிய தன்மை 
கொண்டு யாத்திரைக் குதவிடு மிதனை 
கொண்டவர் கலம்பலக் கூடிக் காண்பரே . 


( 


15-11-27 


இங்ஙனம் , 
சு . கு . கோவிந்தசாமி . 


சென்னை . 


ஸ்ரீமதே ராமா நுஜாய நம : 
விஷ்ணுஸ்தல மஞ்சரி . 


அரியாய அம்மானை அமரர்பிரானை 
பெரியானைப் பிரமனை முன்படைத்தானை 
வரிவாள ரவினணைப் பள்ளி கொள்கின்ற 
கரியான்கழல்காணக் கருதும்சருத்தே. 
புராணடஸ் தலங்கள். 

1. திருநாராயணபுரம் . 
ப்ரபாவம் - திருநாராயணப் பெருமாள் , செல்வப் 
பிள்ளை எது.கிரி நாச்சியார் , யாதவகிரி , ஆநந்தவிமா 

மாநம் , 
கல்யாண தீர்த்தம , வைகுந்த தீர்த்தம் , பராசர தீர்த்தம் , 
மயித்ரேய தீர்த்தம் , தநுஷ்கோடி தீர்த்தம் , யாதவ தீர்த் 
தம் , லோகபாவன தீர்த்தம் , பாண்டவ தீர்த்தம் , கிழக க 
திருமுகமண்டலம் , நின்ற திருக் ? காலம் கருடனுக்கு வயி ) 
முடி நிமித்தமாக ப்ரத்யக்ஷம் . நஞ்சீயர் அவதாரஸ்தலம் . 

மார்க்கமும் வசதிகளும் : - இது மைசூருக்கு வடக்கே 
12 - மையிலிலுள்ள பிரஞ்சுராக்ஸ் ( French Rocks ) ஸ்டே 
ஷனிலிருந்து வடககே கற்சாலை மார்க்கமாய் 18 - பைலிலிரு 
கிறது . வண்டிகளும் இன்னும் யாத்திரிகர்களுக்கு வேண்டிய 
சகல சௌகரியங்களுமுண்டு . 

குறிப்பு.-- கல்யாண தீர்த்தத்திற்கு அருகாமையிலிருக் 
கும் குன் றுமிசை அழகிய கோபுரமும் குகையும் தொட்டி 
•தீர்த்தமு முடைய தாய யோகா நரசிம்மர் சந்நிதி இருச் 
கின்றது . வடகலை ஆராதனம் . 


ட 


2 


புராணஸ்தலங்கள். 


பங்குனி மாதத்தில் ஹஸ்தம் இறுதியாகக்கொண்டு 
10 - நாள் பிரமோத்சவம் , 4 -வதுநாள் பூச நக்ஷத்திரத்தில் 
வைரமுடி சேவை . இரதோத்ஸவமும் தீர்த்தவாரியும் வெகு 

னாதமாயும் அதி கம்பீரமாயும் நடத்தப்படுகின்றன . இவ் 
வுத்சவ காலத்தில் திருக்குலத்தாரென்னும் பஞ்சமரும் 
வந்து தீர்த்தமாடி கோயிலுக்குள்புகுந்து பெருமாளை சேவிக் 
கிறார்கள் . இந்த கடை மூன்று தினத்திலும் ஜாதிபேதம் 
பாராட்டக்கூடாதென்று உடையவர் நியமனமம். இது 
தவிர , ஆடி மாதத்தில் திருவோணம் முதற்கொண்டு ரோகிணி 
இறுதியாக நடைபெறும் கிருஷ்ணராகமுடி உத்ஸவமும் 
விசேஷம் . தாயார் சந்நிதி எதிர்மண்டபத்தில் அங்குஷ் .... 
மாத்திரமாய் ஸ்தம்பத்தில் எழுந்தருளியிருக்கும் உடைய 
வரை யாத்திரிகர்கள் சேவிக்கமறக்கக்கூடாது . இச்சன்னி 
திக்கு சமீபமாயுள்ள ஒருகாட்டில் திவ்யமன ஸ்வே தமிருத் 
திகை என்னும் வெண்மண் விளைகின்றது மண்னைா வைன 
தேயன் ஸ்வேதத்வீபத்திலிருந்து இவ்விடம் கொண்டுவந்து 
போட்டதாகச் செல்லப்படுகிறது . இந்த திருமன் : தக்ஷிண 
தேசத்திற்கு திவ்யமான திருமண்ணாக வழங்கப்படுகிறது .. 


2. தொண்டனூர் . 


ப்ரபாவம்.- நம்பி நாராயணன் சந்நிதியும் க்ருஷ்ண 
ஸ்வாமி சந்நிதியும் , 32 -படிகளுள்ள மலைமிசை நரசிம்ம 
ஸ்வாமிசந்நிதியும் இருக்கின்றன . நரசிம்மஸ்வாமி சந்தியில் 
வடபுறச்சுவரில் சப்தபணமுள்ள உடயவர் திரிதண்டமின்றி 
ஞாநமுத்திரைபோடு எழுந்தருளி இருக்கிறார் . ஸ்ரீராமாநு 
ஜர் ஜைனர்களை வாதத்தில் வென்று அவர்களுக்கு விஸ்வரூ 
பத்தை காண்பித்தத் தலம் . தொண்டனூர் நம்பி அவதார 
ஸ்தலம் . இங்கிருந்து தான் உடையவர் திருத்துழாய் குறுப் 


விஷ்ணுஸ்தல மஞ்சரி. 


கிடையாது . 


பின் வழியே திருநாராயணபுரம் சென்று திருநாரணனை 
ப்ரதிஷ்டித்தது . 

மார்க்கமும் வசதிகளும்.- இது French Rocks பிரஞ்சு 
ரக்ஸ் ஸ்டேஷனுக்கு வடக்கே 8- மெலிலிருக்கிறது . மேல் 
கோட்டை...பிலிருந்து தெற்கில் கால்பாடையில் 9 - மைலிலும் 
வண்டி மார்க்கமாய் 13 - மையிலும் இருக்கிறது . இவ்வூருக்குப் 
போக மேல்கோட்டையிலேயே வண்டிகளைப் பேசிக்கொள் 
ளவேண்டும் , வண்டிக்காரர்கள் வெகுமுருடர்கள் , சத்திரம் 

சந்நிதியில் சமையல் செய்து கொள்ளலாம் 
செய்துங் கொடுப்பார்கள் . ஜலம் பரிசுத்தமானது . 

குறிப்பு . - சமீபத்தில் காடுகளுக்கிடையிலிருக்கும் ஏரியானது 
பலவிதத்திலும் சிறந்தது இந்த திவ்யமான ஏரியின் காக்ஷி சகல 
மதஸ்தர்களும் கண்டுவியந்து ஆநந்தப்படத்தக்கதாயிருக்கின்றது 

3. ஸ்ரீரங்கப்பட்டணம் . 
ப்ரபாவம் - ஸ்ரீரங்கநாதன் , பங்கநாச்சியார் , ப்ரணவ 
விமானம் , காவிரிந்தி , கிழக்கே திருமுகமண்டலம் , சயன திருக் 
கோலம் , கௌதுமரிஷிக்கும் காவிரிக்கும் ப்ரத்யக்ஷம் , 

பெரியதொரு நரசிம்மஸ்வாமி சந்நிதியும் பக்கத்தில் 
வேறாக விருக்கின்றது . 

மார்க்கமும் வசதிகளும் . - இது ஸ்ரீரங்கப்பட்டணம் 
ஸ்டேஷனுக்கு கிழக்கே நூறுகஜ சமீபத்தில் இருக்கின்றது . 
வண்டிகளிருப்பினும் தேவையில்லை. எல்லா சௌகரியங்களு 


முண்டு. 


குறிப்பு : - ஸ்ரீரங்கம் போலவே இந்த பட்டணமும் காவிரிந்தி 
யின் இரண்டுகிளைகளுக்கும் மத்தியிலுள்ள ஒரு தீவு. இத்தீவின்மேல் 
பாகத்தில் சிதிலமடைந்த ஒருகோட்டை இருக்கிறது . இந்தக் 
கோட்டைக்குள் மேல்பாகத்தில் தான் புராதனமானதும் அழக 


4 


புராணஸ் தலங்கள் . 


மைந்ததுமான 

இந்த இரண்டு சந்நிதிகளுமிருக்கின்றன . 
முன்புடைசூர் சமஸ்தானத்திற்கு முக்கிய பட்டணமாயிருந்தது. 

இவ்விடத்தில் முக்கியமாய் பார்க்கத் தக்கவைகள் . 


( 1 ) திப்புசுல்தான் கட்டியசுழல் கோபுரங்களுள்ள பெரிய 
மஸ்ஜீது ( 2 ) வெலெஸ்லி வாராவதி ( 3 ) திப்புசுல்தானுடைய வசந்த 
மாளிகையாகிய டேரியா டௌலட்பாக் 4 ) ஹைதராலி அவன் 
பனைவி , டிப்புசுல்தான் இவர்கள் கோரிகளையுடைய லால்பாக் என் 
னும் சிங்காரத்தோட்டம் ( 5 ) காவிரி பச் ? வாஹினி சங்கம் . இது 
கீழ்கோடியில் 3 மைல் தூரத்திலிருக்கின்றது 
டிப்புசுல் , 

சுல்தான் அநேக தர் . ங்களும் கட்டளைகளு செய்து வைத்திரு 
க்கிறான் . இரைசௌதம் ஷேத்திராயன்று சொல்லப்படுகின்றது , 
பற்றதிவ்ய தேசங்களிலுள்ளது போல இங்கெழுந்தருளியிருக்க 
அரங்கனாதனுக்கு பிரமனோடு கூடிய உ திக்கலமும் பாத . ருங்கில் 
ஸ்ரீதேவி பூதேவிகளும் கிடையா. பாதத்தருகில் கௌதமருவி , 
காவேரி இவர்களுடைய சிலாவிக்கிரகங்கள் ப்ரதிஷ்டிக்க பட்டி 
ருக்கின்றன . ஸ்ரீரங்கப்பட்டணம் , சிவசமுத்திரம் , ஸ்ரீரங்க. 
இவைகள் முறையே ஆதிரங்கம் , மத்யரங்கம் , அர்தயரங்கம் என 
வழங்கப்படுகின்றன . சிவசமுத்திரத்திற்கு அடியேன் போகவில்லை 
யாகலால் அதைய்பற்றி எழுதுவதற்கில்லை . 


4. எடத்துரை. 


இங்கு காவிரியின் தென்கரையில் ஸ்ரீராமன் சந்நிதி 
இருக்கின்றது . இவ்விடம் ஓடும் காவிரிந்தியை மூன்று புஷ் 
கரிணிகளில் ஒன்றாகமதித்து அநேக பிரா.பண தேசாந்தரி 
கள் ஸ்நானம் செய்யவருகிறார்கள் . இவ்விடத்தியபடித்துரை 
ஒருவாறு திருவையாற்றின் படித்துரை போலிருக்கிறது . 
காவிரிந்தியில் மிகப்பெரிய த்ஸங்களிருக்கின்றன . இ 
களை சாதமிட்டு வளர்த்து வணங்குகிறார்கள் . அக்ஷரோம் 
சர் க்ஷேத்திரமாகிய ஒருபெரிய சிவாலயமுமிருக்கின்து. 


வை 


விஷ்ணுஸ்தல மஞ்சரி . 


5 


இது மைசூருக்கு மேற்கே 22 - மைலிலிருக்கிறது . எடத் 
தூர் என்னும் ரெயில்ஸ்டேஷனுக்கு 2 - மையில் தூரம் . சகல 
சௌகரியங்களுமுண்டு 

5 சிஞ்சென்கெட்டா: 
இங்கு காவிரிந்தியின் கரைமேல் சீதாராமன் சந்நிதி 
இருக்கிறது . இவ்விடத்தில் காவிரிந்தியானது வினோதமான 
பாறை கரடுகளாலாகும் இயற்கை யணையின் மேல் விழுந் 
தொடுகின்றது . கற்களின் பிரதி பலிப்பினால் சிலஇடங்களில் 
ஜலம் மஞ்சள் வர்ணமாயும் , சிலவிடங்களில் ஜலம் ஓடி வந்து 
விழும் வேகத்தினால் ஆவியும் , நுரையும் , புகையும் உண்டா 

றன இவ்விடத்தில் காவிரியின் காக்ஷி மிக்கவினோதமா 
யும் வியக்கத்தக்கதாயுமிருக்கின்றது . 

எடத்துறைக்கு மேற்கே 8 -மைலிலிருக்கிறது . 
இங்கிருந்து சாலகிராமம் 6 - மைல் , சகல 

சௌகரியங்களு 


முண்டு . 


. மிதுனசாலக்கிராமம் . 


ப்ரபாவம் - இங்கு நரசிம்மஸ்வாமி சந்நிதியும் ஸ்ரீமத் 
உடையவர் திருப்பாத சந்நிதியும் ஸ்ரீபாத தீர்த்த குளமும் 
இருக்கின்றன . 

மார்க்கமும் வசதிகளும்.- இது மைசூருக்கு மேற்கே 
36 -பைலிலிருக்கிறது . இதற்கு தொண்டனூரிலிருந்து இட 
த்தளிவழியாய் வந்து சிஞ்சென் கட்டாவில் தங்கி ( இங்கு 
சாமன் சந்நிதியிருக்கிறது தளிகைக்குச் சொன்னால் செய்து 
கொடுப்பார்கள் . காவேரி சமீபத்திலிருக்கிறது . ) அங்கிரு 
ந்து மிதுன சாலக்கிராமம் போகலாம் . சத்திரம் கிடை 


புராணஸ் தலங்கள் . 


பாது . சந்நிதியில் பிரசாதம் கஷ்டம் . நீ.மைலில் எடாரியில் 
நரசிம்மன் சந்நிதியும் , உடையவர் சந்நிதியுமிருச்சின்றன. 
ஜலவசதியில்லை. சடினயாத்திரை. 


7. ராமனாதபுரம் . 
ப்ரபாவம் . - சீதா லட்சுமண பரத சத்ருக்ன ஹனுமக் 
ஸமேத ஸ்ரீ ராமசந்திரமூர்த்தி , காவேரிந்தி , கோகர்பதீர்த் 
தம் , அக்னிபுஷ்கரிணி சௌபரிக் குப்ரத்யக்ஷம் வ ... .சலை ஈர் 
நிதி . இது சாலகிராமத்துக்கு மேற்கே கற்சாலை மாக்சமாய் 
12 - மையிலில் காவிரியின் வடகரை லிருக்கிறது . 


8. உடுப்பி 


ப்ரபாவம் .-- இது ஒரு பிரபல்பான கிருஷ்ணஸ்வாமி 
க்ஷேத்திரம் , ஸ்ரீ மத்துவாச் சாரியர் அவதரித்த ஸ்தலம் . 
அவர் தமது சித்தாந்தத்தை சிஷியர்களுக்கு உபதேசித்த 
இடமும் இதுவே . இது மத்துவ மதஸ்தர்களுக்கு , ஸ்ரீகாசி 
யைப் போன்றது . இங்கு மத்துவர்களுக்கு 8 மடங்களிருக் 
கின்றன . ஆசார சீலமுள்ள ஒவ்வொரு மத்துவரும் இல்ல 
டுப்பி யாத்திரைக்குச் சென்று முத்திராதானம் செய்து 
கொள்ளாமல் இரார் . 


மார்க்கமும் வசதிகளும் - இது போலைச் சமுத்திரக்கரை 
யிலுள்ளதொரு க்ஷேத்திரம் , மங்களூர் 

மங்களூர் ஸ்டேஷனுக்கு 
வடக்கே 30 - பைலிலிருக்கிறது . மோடோர் பஸ்சுக்கள் 
உண்டு வண்டிகள் சரசமாய்க்கிடைக்கும் . மங்களூருக்கும் 
உடுப்பிக்கும் மத்தியில் ஆறுந் தங்க ளிருக்கின்றன வாகை 
யால் ஆங்காங்கு பஸ்ஸுகள் மார வேண்டும் . மங்களூரிலிரு 
ந்து கார்கால் மார்க்கமாயம் மோடோர்பஸ்ஸுகள் ஒடுகன் 
றன . இறங்கி ஏறவேண்டிய ஆவசியகமில்லை , ஆனால் சொல் 


விஷ்ணுஸ் தல மஞ்சரி , 


7 


சமதிக தூரம் , Shimoga சிவமொக்காவிலிருந்தும் வண்டி 
மார்க்கமாய் வரலாம் . 


ங்களூர் உடுப்பி மார்கத்தில் 22 - வது லிைல் முத்பத்திரி 
என்ற பட்டணமிருக்கின்றது . இங்கு ஜைனர்களின் பிரபலமான 
தேவாலயம் ஒன்று இருக்கிறது . ஆயிரங்கால் மண்டபமுள்ள 
ஜை ன தேவாலயம் இது ஒன்றே . கார்க்கால் என்ற ஸ்தலத்தில் 
பழைய பௌத்தாலயப் ஒன்றிருக்கிறது . இதிலுள்ள புத்தர் விக்கிர 
க ... 45 அடி உயரமுள்ளது . இந்த ஸ்தலத்திலேயே ப்ரபல வேங்க 
டரமணன்வாமி தோவாலய மிருக்கிறது . பிராடணர்களுக்கு ஊட் 
டுப்பரைகளிருக்கின்றன. எவ்வளவு கால விருந்தாலும் அன்ன 
பளிப்பார்கள் கசல வசதிகளும் உண்டு . 


1 


9. மயிலாப்பூர் 
ப்ரபாவம் .-- மயூர க்ஷேத்திரம் , ஆதிகேசவப்பெருமாள் , 
மயூரநாசன் , மயூரவல்லித்தாயார் , மயூரவிமாநம் , மயூர 
தீர்த்தம் , மணிகைரவாவி என்னும் சந்தான தீர்த்தம் , 
கிழக்கே திருமுகமண்டலம் , நின்ற திருக்கோலம் , சிவபிரா 
னுக்கு கபாலவிமோசனம் செய்தவர் , பிராந்தமுனிவருக்கு 
ப்ரத்யக்ஷம் . ஸ்ரீ பேயாழ்வார் அவதாரஸ்தலம் . 
மார்க்கமும் வசதிகளும் . - இது 

சென்னை எழும்பூர் 
ஸ்டேஷனுக்கு தென்கிழக்கே 2 - மைலிலுள்ள திருவல்லிக் 
கேணிக்கு தெற்கே 2 - மைலில் இருக்கின்றது . மோட்டோர் 
பஸ்களும் டி.ராம்வண்டிகளும் குதிரை மாட்டுவண்டி 
களுமுண்டு சத்திரமும் ஹோட்டலுமிருக்கின்றன . சந்நிதி 
பில் தேசாந்தரிகளுக்கு பிரசாதம் கிடைக்கும் . 

இச்சந்நிதிக்கு வடக்கே கச்சேரி ரோட்டுக்கடுத்த அரண்டல் 
தருவில் ஸ்ரீபேயாழ்வார் அவதரித்த புஷ்கரணி இருக்கிறது . இப் 
போது அது கூபரூபமாய் விளங்குகிறது . அவசியம் சேவிக்கவேண் 


60.5 


9 


8 

புராணஸ்தலங்கள். 
டியது . ஐப்பரிபாதம் சதயாக்ஷத்திரம் இறுதியாகக்கொண்டு பத்து 
நாள் ஆழ்வாருக்குச்சாற்று மறை உற்சவமும் பங்குனி மாதம் திரு 
வோண நக்ஷத்திரம் இறுதியாகக் கொண்டு பெருமாளுக்கு 10 நாள் 
பிரமயோத்சவமும் அதிவிபவயாய் நடந்து வருகின்றன . 

ஸ்ரீஞானசம்பந்தர் பதிகம் பெற்றுள்ள கபாலீச்சுரம் " என் 
னும் பிரபல சிவாலயம் இவ்வூருக்கு திலகம் போல் விளங்குகிறது 
இதைச்சார்ந்த நீராழி மண்டப்பத்தோடு கூடிய அழகிய பெரிய 
தடாகம் கண்ணுக்கு விழாவாயிருக்கும் . 

10. குசலவபுரி ( கோயம்பேடு . ) 
ப்ரபாவம்- ஸ்ரீவைகுண்டப் பெருமாள் , கனகவல்லித் 
தாயார் , சாயாவிமானம், குசலவ தீர்த்தம் , கிழக்கே திருமுக 
மண்டலம் , நின்ற திருக் கோலம் , விகனச மஹ ஷிக்கு ப்ர 
த்யக்ஷம் . இங்கு பெரிய தொருசிவஸ்தலமு மிருக்கின்றது . 

ஆனிபாதத்தில் சுவாதி இறுதியாகக் கொண்டு 10 - நாள் பர 
மோத்சவம் . 5 - வது நாள் இரவு கருடோத்சவம் வெகுவிமரிசியாய் 
நடத்தப்பட்டு வருகிறது இத்தலம் வில்லிபாக்கம் ஸ்டேஷனுக்கு 
தெற்கே 2 - மைலிலும் சென்னை - பூந்தமலலிரோட்டில் 6 - வது 
கைலிலுமிருக்கின்றது . 

11. பூவிருந்த வல்லி . 
ப்ரபாலம்.- வரதராஜப் பெருமாள் , புஷ்பவல்வித்தா 
யார் , புஷ்பகவிமாநம் , கருடபுஷ்கரணி , மேற்கே திருமுக 
மண்டலம் , நின்ற திருக்கோலம் , கஜேந்திர தாசருக்கு ப்ரத் 
யக்ஷம் . திருக்கச்சி நம்பி அவதாரஸ்தலம் . 

மார்க்கமும் , வசதிகளும் .-- இது ஆவடி ஸ்டேஷனிலிரு 

தென்மேற்கே கற்சாலை மார்க்கமாய் 6 - மைலிலிருக் 
கிறது . வண்டிகளுண்டு , சத்திரமும் ராமா நுஜ கூடமும் 
ஹோட்டலு மிருக்கின்றன . சென்னைப்பட்டணத்திலிருந்து , 
மோட்டோர் பஸ்ஸுகள் ஓடுகின்றன , சந்நிதியில் தேசாந் 


ந்து 


விஷ்ணுஸ்தல மஞ்சரி . 

9 
தரிகளுக்கு பிரசாதம் உண்டு. இதற்கு டேற்கே 2 - மைலில் 
திருமழிசையும் மார்க்கத்தில் முதலியாண்டான் 
மிருக்கின்றன 


சந்நிதியு 


12. பச்சைபெருமாள் கோயில் . 
ப்ரபாவம் - பச்சைவாரணப் பெருமாள் , அமிர்தவல் 
லித் தாயார் , தர்மவிமானம், தர்ம புஷ்கரிணி , கிழக்கே திரு 
முகமண்டலம் ,வீற்றிருந்த திருக்கோலம் . தரும புத்திரருக்கு 
ப்ரத்யக்ஷம் , முதலியாண்டன் அவதாரஸ் தலம் 

மார்க்கமும் வசதிகளும்.-- இது பூவிருந்தவல்லிக்கு 
மேற்கே ஒரு மைலிலிருக்கிறது . வண்டிகளுண்டு . சத்திர 
முதலியவையில்லை ஆனால் தங்குவதற்கு சௌகரியமுண்டு. 
சிறிய கிராமம் . 

13. திருமழிசை . 
ப்ரபாவம் .-- மஹீசாரக்ஷேத்திரம் , ஜகந்நாதப் பெரு , 
மாள் திருமங்கைவல்லித் தாயார் , ஜகதா நந்தலிமாநம் ,பிருகு 
தீர்த்தம் , கிழக்கே திருமுகமண்டலம் , வீற்றிருந்த திருக் 
கோலம் , பிருகு மஹரிஷிக்கும் மார்க்கண்டு.. யருக்கும் பா 
த்யக்ஷம், திருமழிசையாழ்வார் அவதாரஸ்தலம் . 

மார்க்கமும் வசதிகளும் .-- ஆவடிஸ்டேஷனுக்கு தென் 
மேற்கே 6 - மைலிலுள்ள பூவிருந்தவல்லியை யடைந்து பின் 
னும் 2 - மைல் தூரம் மேற்கே சென்றால் இத்தலத்தை யடை 
யலாம் . வண்டிகளுண்டு , ஹோடவில்லை . ராமா நுஜகூடமிருக் 
கிறது . சந்நிதியில் சொல்லிவைத்தால் பிரசாதம் கிடைக் 
கும் . சென்னையிலிருந்து 

மோட்டோர் பஸ்ஸுகள் 
ஓடுகின் றன . 

2 


10 


புராண ஸ்தலங்கள். 


14. ஸ்ரீபெரும்பூதூர் . 


ப்ரபாவம் - ஆதிகேசவப் பெருமாள் , எதிர ரஜவல்லித் 
தாயார் , அநந்தவிமாநம் , அநந்த தீர்த்தம் , கிழக்கேதிருமுக 
மண்டலம் , நின்ற திருக்கோலம் பூதகணங்களுக்கும் , ஹரித 
மஹாராஜனுக்கும் ஆசூரிகேசவாசாரியருக்கும் ப்ரத்யக்ஷம் . 
ஸ்ரீ உடையவர் அவதார ஸ்தலம் . 

மார்க்கமும் வசதிகளும் - இது சென்னைப் பட்டணத் 
திற்கு மேற்கே 25 - மைலிலுள்ள திருவள்ளூர் ஸ்டேஷனி 
லிருந்து தெற்கே கற்சாலை மார்க்கமாய் 11 - மைலிலும் ,சென் 
னை க்குத் தெற்கே 21 - மைலிலுள்ள வண்டலூர் ஸ்டேஷனி 
லிருந்து வடமேற்கே கற்பாலை மார்க்கமாய் 11 - பைலிலும் 
இருக்கின்றது . இரண்டு ஸ்டேஷன்களி லிருந்தும் வண்டி 
களுண்டு , சென்னையிலிருந்து மோட்டார் பஸ்கள் ஒடு 
கின்றன சத்திரங்களும் மடங்களுமிருக்கின்றன . 

சிவ 
பிரான் கட்டளைப்படி பூதங்களால் நிர்மானஞ் செய்யப் 
பட்டதால் இதற்கு பூதபுரியென்று பேயராயிற்து . 

சித்திரை மாதம் திருவாண 
ஈக்ஷத்திரம் இறுதியாகக் 
கொண்டு 10 - நாள் பெருடாக்ளுகு பிரமோத்சவமும் ஷமாதம் 
திருவா திரை நக்ஷத்திரம் இறுதியாகக்கொண்டு 10 - நாள் 
யவர் சாத்துமுறை உத்சவமும் பிரபலமாய் நடந்து வ ! கின்றன . 


உடை 


15. மதுரமங்கலம் 


ப்ரபாவம் . - ஸ்ரீவைகுண்டப்பெருமாள் சந்நிதி . எம்பார் 
அவதாரஸ் தலம்.. 

இது திருவள்ளூருக்கு மேற்கிலுள்ள கடம்பத்தூர் 
ஸ்டேஷனிலிருந்து தெற்கே 12 - மைலிலும் , ஸ்ரீபெரும் பூது 
ரிலிருந்து 9 - மைலி லுமிருக்கிறது. மாட்டு வண்டிகள் கிடைக் 


விஷ்ணுஸ்தல மஞ்சரி . 

11 
கும் . சௌகரியங்கள் கிடையா , சந்நிதியில் பிரசாதம் கிடை 
க்கும் 

15. கூரம் . 


ப்ரபாவம் .-- ஆதிகேசவப் பெருமாள் சந்நிதி . கூரத் 
தாழ்வார் அவதார ஸ்தலம் 

இது காஞ்சீபுரத்துக்கு மேற்கிலுள்ள , ஈஞ்சம் பாக்கம் 
ரயில்வே ஸ்டேஷனிலிருந்து ஒருமைலிலிருக்கிறது . காஞ்சீ 
புரத்துக்கு வடமேற்கே 6 - மைலிலிருக்கின்றது சந்நிதியில் 
19 சாதம் கிடைக்கும் , சௌகரியங்களுண்டு . 

17. வேளுக்கைச் சிங்கப்பெருமாள் கோயில் . 
ப்ரபாவம் .-- அழகிய சிங்கப்பெருமாள் ,அம்ருதவல்லித் 
தாயார் , ஹேமவிமாநம் , சிம்ம தீர்த்தம், மேற்கே திருமுக 
மண்டலம் . வீற்றிருந்த திருக்கோலம் . ப்ரஹலா தாழ்வா 
ருக்கு ப்பத்யக்ஷம் . 

இது சின்ன காஞ்சீபுரம் விளக்கொளி கோயிலுக்குத் 
தெற்கே -மைலிலிருக்கிறது . “ மன் னுமதிட்கச்சி 6 

வேளுக் 
கையாளரியை என்னும் திருமங்கையாழ்வார் மங்களா 
சாஸனம் இத்திருப்பதிக்கே என்பர் , இவ்வூரிலுள்ளார் . 

18. பச்சை வண்ணர் கோயில் . 
ப்ரபாவம் : - பச்சைவண்ணப்பெருமாள் , மரகதவல்லித் 
தாயார் மரகதவியாநம் , பிருகுதீர்த்தம் , கிழக்கே திருமுக 
மண்டலம் , நின்ற திருக்கோலம் , பிருகு மஹருஷிக்கு ப்ர 
த்யக்ஷம் 

இது பெரிய காஞ்சீபுரத்தில் பவழவண்ணர் சந்நிதி 
வீதியின் மேற்புறத்திலிருக்கிறது . (காஞ்சீபுரத்தைப் 
பார்க்க 


12 


புராண ஸ்தலங்கள். 


19. திருமுக்கூடல் 
ப்ரபாவம் : - வேங்கடேசப் பெருமாள் , அலர்மேல் 
கைத்தாயார் , சேஷவிடாநம் , திருமுக்கூடல் தீர்த்தம், 
வடக்கே திருமுகமண்டலம் , நின்ற திருக்கோலம் , பிருக் 
டார்க்கண்டேய முனிவர்களுக்கும் , தொண்டைமான் சக் 
வர்த்திக்கும் ப்ரத்யக்ஷயம் . பாலாறு , செய்யாறு ; வேகவதி 
என்னும் மூன்று நதிகள் சேருமிடமாகையால் இதற்கு திரு 
முக்கூடல் எனப் பெயராயிற்று . இங்கு ஸ்நாநம் விசேஷம். 

மார்க்கமும் வசதிகளும் - செங்கற்பட்டுக்கு வடமே 
கிலுள்ள பழைய சீவரம் ஸ்டேஷனுக்கு தென்மேற்காக 

மைவி லிருக்கிறது கஞ்சி வரதராஜப்பெருமாள் சங்க 
ராந்தி பரிவேட்டை உங்சவாாக இங்கு எழுந்தருளுவார். 
அதிக அழகான உற்சவம் . 

20. மதுராந்தகம் . 
ப்ரபாவம்.- கோதண்ட ராமஸ்வாமி , ஜானகிப்பிராட் 
டியார் , பந்திரவிமாநம் , மந்திரவாவி தீர்த்தம் . மகிழவிடு 
க்ஷம் , தெற்கே திருமுக மண்டலம் , நின்றதிருக்கோலம் , 
விபாண்டக மஹரிஷிக்கு ப்ரத்யக்ஷம் . ஸ்ரீமத் உடையவர் 
பெரியநம்பிகளிடம் பஞ்ச சம்ஸ்காரம் பெற்றுக்கொண்ட 
தலம் 

மார்க்கமும் வசதிகளும்- இது செங்கற்பட்டுக்குச் 
தெற்கே 15 - மைலிலுள்ள பட்டது பாந்தகம் ஸ்டேஷனுக்கு 
வடமேற்கே கற்சாலை மார்க்கமாய் ஒரு மைலிலிருக்கிறது. 
வண்டி களுண்டு , சத்திரமும் ஹோட்டல்களுமிருக்கின்றன. 
சந்நிதியில் ப்ரசாதம் கிடைக்கும் . ஆனிடாதத்தில் புனர் 
பூசநக்ஷத்திரத்தில் துவஜாரோகணம் . ஆறாவது நாள் கால் 
கருடோக்ஸவம் 


* 


விஷ்ணுஸ் தல மஞ்சரி 


13 


• 21 . மலவையாவூர் . 
ப்ரபாவம் .-- ஸ்ரீப்ரசன்ன வேங்கடேசப் பெருமாள் , 
அலர் போல்மங்கைத் தாயார் , ஆனந்த விமானம் , ஸ்வாமி 
புஷ்கரீணி , பாண்டவ தீர்த்தம் , சேஷதீர்த்தம் , கஜேந்திர 
தீர்க்கா , கிழக்கே திருமுகமண்டலம் , நின்ற திருக் கோலம் , 
பிருகு - ஹரிஷிக்கும் சுப்பிரமண்யருக்கும் ப்ரத்யக்ஷம் 
மலை 2:: ல்சந்நிதி . 


குறிப்பு : பாண் டியநாட்டிலுள்ள ஸ்ரீவைகுண்டம் என்னும் 
திவ்ய தேசத்திலிருந்து அக்பர் மந்திரியாகிய தோடர்மால் என்ப 
வனால் கொள்ளையடித்துக் கொண்டு வரப்பட்ட கள்ளப்பிரான் 
உத்சவமூர்த்தி இங்கு எழுந்தருளி இருக்கிறார் . இவருக்கு தனியே 
சித்திரைமாதத்தில் திருவோணம் இறுதயாகக்கொண்டு 10 - நாள் 
ப்ர . போத்சவம் நடத்தப்பட்டுவருகின்றது. வேங்கடேசப் பெரு 
மாளுக்கு புரட்டாம் திருவோணம் இதிறுயாகக்கொண்டு 
10நாள் பிரபோத்சவம் . 


இது செங்கற்பட்டுக்குத் தெற்கே 8 - மைலிலுள்ள படாளம் 
ஸ்டேஷனுக்கு மேற்கே கற்சாலைமார்க்கமாய் 4 -மைலிலிருக்கிறது . 
இராபா நுஜகூட மிருக்கிறது . சந்தி தியில் ப்ரசாதம் கிடைக்கும் . 


22. உத்திரமேரூர் . 


ப்ரபாவம் : - ஸ்ரீ சௌந்தர்ய வரதராஜப் பெருமாள் , 
ஆனந்தவல்லித்தாயார் , ஷண்ணவதிவிமானம் , ப்ரம்மதீர்த் 
தம் , க்ஷிெமி தீர்த்தம் , மேற்கே திருமுக மண்டலம் , 
நின்ற திருக்கோலம் , பஞ்சபாண்டவர்களுக்கு ப்ரத்யக்ஷம் 

ரங்கனாதன் , வைகுண்டநாதன் சந்நிதிகளுமிருக்கின்றன . 
( ஷண்ணவிதிவிமானம் 96 விமானங்களடங்கியது ) வடகலை 
சந்நிதி . 


14 . 


புராண ஸ்தலங்கள் . 


மார்க்கம் - இது செங்கற்பட்டிலிருந்து மேற்கே வந்த வாசிக் 
குச் செல்லும் கற்சாலைமார்க்கத்தில் 18 - வது பைலிலிருக்கிறது . 
லே கல்பண்டு சத்திரமிருக்கிறது . சந்நிதியில் ப்ரசாதம் கிடைக் 


23 சிங்கிரிகோயில் . 


ப்ரபாவம் :-( மூலவர் , பதினாறு திருக்கரங்களோடு 
கூடிய ) உக்கிர நரசிம்மஸ்வாமி ( உத்சவர் ) ப்ரஹ்லா தவரதர் , 
கனகவல்லித்தாயார் , பாவன விமானம் , பிருகுபுஷ்கரிணி , 
வீற்றிருந்த திருக் கோலம் மேற்கெ திருமுகமண்டலம் . 
ப்ரஹ்லா கனுக்கும் பிருகு ஜைமினி வசிஷ்டராதி ருஷிகளுக் 
கும் இந்திரன் காளி கணபதிமுதலிய தேவதைகளுக்கும் 
நமிரக்கிரவர்த்திக்கும் ப்ரக்யக்ஷம் . 

மார்க்கமும் வசதிகளும் : - இது Cuddalore N.T. திருப் 
பாபுலியூர் ஸ்டேஷனுக்கு வடக்கே புதுச்சேரி கற்சாலை 
மார்க்க சாய் 9 - லிைலும் , புதுச்சேரியிலிருந்து தெற்கே 
4 - மைலிலும் வில்லியனூர் ஸ்டேஷனுக்கு 4 - மைலிலும் 
இருக்கிறது . வண்டிகளும் ஹோடல்களு மிருக்கின்றன , 
சந்நிதியில் பிரசாதம் கிடைக்கும் . 

இரண்யனை மடியின் மீது வைத்துக்கொண்டு சம்ஹ 
ரித்த சமயமா தலால் மூலவர் 16 - திருக்கரங்களுடன் படஹா 
உக்கிரரூபமாய் எழுந்தருளியிருக்கிறார் . அபூர்வமான 


சேவை , 


24. சிங்கப்பெருமாள் கோயில் 


ப்ரபாவம் .-- பாலகரி , உக்ரநரசிம்மஸ்வாமி , ப்ரஹ் 
லாதவரசர் அகோபிலவல்லித் தாயார் , ப்ரணவ கோடி 


விஷ்ணுஸ் தல மஞ்சரி 


15 


வட 


விமாதம் , சித்தபுஷ்கரிணி , கிழக்கே திருமுகமண்டலம் , 
வீற்றிருந்த திருக்கோலம் , ஜாபாலி மஹருஷிக்கு பாக் 
யக்ஷம் 

மார்க்கமும் வசதிகளும் .--இது செங்கற்பட்டுக்கு 
க்கே 5 - மைவிலுள்ள சிங்கப்பெருமாள் கோயில் ஸ்டே 
ஷனுக்குக் கிழக்கே , பைலிலிருக்கிறது . வண்டிகளுண்டு , 
சத்திரமிருக்கிறது . சந்நிதியில் பிரசாதம் கிடைக்கும் 

25.மீஞ்சூர் . 
ப்ரபாவம்.-- வரதராஜப்பெருமாள் , பெருந்தேவித்தா 
யார் புண்ய கோடிவிமானம் மௌஞ்சாரணியம் , கு ஸ் தவி 
நதி , அநந்தசரஸ்லு , கிழக்கெதிருமுக மண்டலம் , நின்ர 
திருக்கோலர் , ரோமபாதருக்கும் யாக்கியவல்கியருக்கும் 
ப்ரத்யக்ஷம் . 

மார்க்கமும் வசதிகளும் - இது சென்னைக்கு வடக்கே 
17 - மைலிலுள்ள மீஞ்சூர் ஸ்டேஷனுக்கு மேற்கே 3 -பைலி 
விருக்கிறது . எல்லா சௌகரியங்களுமுண்டு . 

26. பொன்னேரி . 
ப்ரபாவம் .-- கரிக்ருஷ்ணப் பெருமாள் சுந்தரவல்வித் 
தாயார் , சுந்திரவிமாநம் , சுந்தரபுஷ்கரிணி , அரணிந்தி , 
வடக்கே திருமுக மண்டலம் , நின்ற திருக்கோலம் , பரத்து 
வாசருஷிக்கு ப்ரத்யக்ஷம் . 

மார்க்கமும் வசதிகளும் . - இது M. S. M. Ry . பொன் 
னேரி ஸ்டேஷனிலிருந்து கற்சாலை மார்க்கமாய் 2 - மைலிலி 
ருக்கிறது , வண்டிகளுண்டு சத்திரமும் ஹோட்டலு மிருக் 
கின்றன. இங்கு சித்திரை மாதத்தில் கருடவா ஹனனுக்கும் 
விருஷபவாஹனனுக்கும் சந்திப்பு உற்சவம் நடக்கிறது ,. 


16 


புராண ஸ்தலங்கள். 


27. தும்பூர். 
ப்ரபாவம்.-- நரம்.மஸ்வாமி , கரி பாணிக்கப் பெரு 
மாள் , லட்சுமிதேவி , தும்புருதீர்த்தம் , சுவர்ணமுகிந்தி , 
நின்ற திருக்கோலம் தும்புருவுக்கும் நாரதருக்கும் மத் 
யக்ஷம் . 
இது M.S.M.Ry. நாயுடுபேட்டை 

ஸ்டேஷனுக்கு 
வடக்கே கற்சாலை மார்க்கமாய் 2 - மைலிலிருக்கிறது . 


28. நாகலாபுரம் . 
ப்ரபாவம் - வேதநாராயணஸ்வாமி , வேதவல்லித்தா 
யார் , மச்ச தீர்த்தம் , மேற்கே திருமுகமண்டலம் , நின்ற திருக் 
கோலம் , பிரமதேவருக்கு ப்ரத்யக்ஷம் . இத்தேவாலயத்தில் 
பங்குனி முதல்நாள் மாலை 5 -மணிக்கு சூரியகிரணம் வேத 
நாராயண ஸ்வாமிபாதத்திலும் இரண்டாம் நாள் நாபியின் 
பேரிலும் மூன்றாம் நாள் திருமுகமண்டலத்திலும் தோன்று 
கின்றது . அத்யாச்சரியம் . 

மார்க்கமும் வசதிகளும் .-- M. S. M. R. திருவள்ளூர் 
ஸ்டேஷனிலிருந்து வடக்கே செல்லும் கற்சாலை மார்க்க 
மாய் 16 - மைலிலுள்ள ஊத்துக்கோட்டையை 
பின்னும் மேற்கே திரும்பி 6 - மைல் தூரம் சென்றால் இத் 
தலைத்தையடையலாம் . 

சென்னையிலிருந்து 

பொழல் 
( Redhills ) சோழவரம் , பெரியபாளையம் ஊத்துக்கோட்டை 
கற்சாலைமார்க்கமாய் நாகலாபுரத்துக்கு மோடோர் பஸ் 
ஸுகள் ஒடுகின்றன . 

29. திருத்தணிகை . 
ப்ரபாவம் - கீழ்திருத்தணிகை விஜயராகவஸ்வாமி .. 
சீதா தேவி , விஜய கோடி விமானம் , நந்த நந்தினி தீர்த்தம் , 


ந்து 


விஷ்ணுஸ்தல மஞ்சரி . 

17 
நந்திந்தி , கிழக்கே திருமுக மண்டலம் , நின்ற திருக்கோலம் , 
சதாசிவ மூர்த்தியுடன் சுப்பிரமண்யருக்கு ப்ரத்யக்ஷம் . 

இப்போது சுப்பிரமண்ய ஸ்தலமாக விருக்கும் திருத் 
தணிகை முன்பு விஷ்ணுஸ்தலமாயிருந்ததாகச் சொல்லப் 
படுகிறது . இதற்கு அனேக அத்தாக்ஷிகள் இன்னுமிருக்கின் 
நன வென்றும் சொல்லுகிறார்கள் . விஷ்ணுவாம்ச பூதரான 
முருகக்கடவுளை தரிசிக்கும் பக்தகோடிகள் ஆங்கு அவைக் 
ளைக் கண்டு நன்குணரலாம் . 


M. S. M R. திருத்தணிகை ஸ்டேஷனுக்கு 
கிழக்கே கற்சாலைமார்க்கமாய் 2 - மைலில் நந்திநதிக் கரை 
மேலிருக்கிறது , எல்லாவசதிகளும் உண்டு . 


30. நாராயணவனம் . 
ப்ரபாவம் . -- கல்யாண 

வேகங்டபதி , பத்மாவதி , 
பத்மஸரசு , கல்யாணவிமாநம் , கிழக்கே திருமுகமண்டலம் , 
நீன்ற திருக்கோலம் , ஆகாச மஹாராஐனுக்கு ப்ரத்யக்ஷயம் , 
கிருதயுகத்தில் இராமபிரானை மணம் செய்துகொள்ள 
விரும்பிய சாயாசீதை அவர் வாக்களித்தவண்ணம் இங்கு 
ஆகாசராஐனுக்கு பத்மாவதி என்னும் பெண்ணாகப் 
திருவேங்கடமுடையானை 

பாணிக்கிரஹணம் . 
கெய்து கொண்ட ஸ்தலம் . 


பிறந்து 


மார்க்கமும் வசிதிகளும் .--ரேணுகுண்டா ஸ்டேஷனு 
குத்தெற்கே 14 - மைலிலிருக்கும் புத்தூர்ஸ்டேஷனிலிறங்கி 
தென்கிழக்காக 3 - மைல் சென்றால் இத்தலத்தை அடை 
யலாம் . சத்திரமில்லை , சந்நிதியில் பிரசாதம் கிடைக்காது , 
வண்டிகளுண்டு . 


18 


புராண ஸ்தலங்கள் .. 


31. திருச்சானூர் . 
ப்ரபாவம் - வேங்கடாசலபதி , அலர்மேல் மங்கைத் 
தாயார் , ஸ்ரீநிவாசவிமாநம் , பத்மசாசு , சொர்ணமுகி நதி , 
கிழக்கே திருமுக மண்டலம் , நின்ற திருக்கோலம் , 
நரியனுக்கும் , தேவமுனிக்கணங்களுக்கும் ப்ரத்யக்ஷம் . 


மார்க்கமும் வசதிகளும் . து ரேணுகுண்டா ஸ்கே 
ஷனிலிருந்து தென் மேற்கே கற்சாலை மார்க்கமாய் 5 - மைலி 
லும் , திருச்சானூர் ஸ்டேஷனிலிருந்து தெற்கே 2 - மைளி 
லும் , ( இந்த ஸ்டேஷனி லிறங்குவது உசித மன்று ,) திருப் 

ஸ்டேஷனிலிருந்து தென்கிழக்கே 3 - மைலிலுமிருக் 
கின்றது , வண்டிகளுண்டு , சாத்திரங்கள் பலவிருக்கின்றன . 
சந்நிதியில் ப்ரசாதம்விசேஷம் . 


32. பள்ளி கொண்டா 


ப்ரபாவம் ஸ்ரீரங்கநாதன் , ரங்கநாயகி , ப் ரணவாகார 
விமானம் , வ்யாசபுஷ்கரிணி , r ரநதி , சேஷ சயனம் , கிழ 
க்கே திருமுகமண்டலம் , அம்பரீஷ மாகாராசனுக்கு ப்ரத் 
யக்ஷம் . 


மார்க்கமும் வசதிகளும்.-இது 

M. S.M. Ry . குடி 
யாத்தம் ஸ்டேஷனுக்கு தெற்கே கற்சாலைமார்க்கமாய் 
2- மைலில் பாலாற்றின் தென்கரையிலிருக்கிறது . 

வண்டி 
களுண்டு , இராமா நுஜ கூடமிருக்கிறது . சந்நிதியில் ப் 
சாதம் கிடைக்கும் . 

33. சிங்கராய கொண்டா . 
ப்ரபாவம் - நரசிம்மஸ்வாமி , இலட்சுமி தேவி , பவனா 
சினி தீர்த்தம் , ஜீரந்தி , யோகாசனம் , கிழக்கே திருமுக 
மண்டலம் , நாரதருக்கும் சாபலிக்கும் ப்ரத்யக்ஷம் ஸ்ரீ 


4 


விஷ்ணுஸ் தல மஞ்சரி 


1.9 


மன் சந்நிதியும் வராஹஸ்வாமி சந்நிதியுமிருக்கின் றன 
பாலாறு மண்ணாறு சங்கமும் . 

மார்க்கமும் வசதிகளும்.- இது சிங்கராய கொண்டா 
ஸ்டேஷனுக்கு தெற்க்கே கற்சாலை மார்க்கமாய் . 13 - மைலில் 
லைமிசையிருக்கிறது . சத்திரமுண்டு . இதற்கு மேற்கே 
8 - மைலில் கந்துகூரும் கிழக்கே 4 -மைலில் சமுத்திரமு 
மிருக்கின்றன . 

34. பவானி . 
இது ஈரோட்டுஸ்டேஷனுக்கு வடக்கே கற்சாலைமார்க் 
கமாய் 8 - மைலிலிருக்கிறது . பவானி காவிரியில் சங்கடமாகு 
மிடத்தில் வரதராஜஸ்வாமி சந்நிதியிருக்கின்றது . பாடல் 
பெற்ற திருநணா என்றும் சிவஸ்தலமுமிதுவே . சித்திரையில் 
இருவருக்கும் பிரம்மோத்ஸவங்கள் நடைபெருகின்றன.. 
அதிரமணீயமான ஸ்தலம் 


35. காரமடை . 


இது ஒரு புராதன லிஷ்ணுஸ் தலம் . ஸ்வயம்பு ஸ்தல 
மென் சொல்லுகிறார்கள் . பெருமாளுக்கு திருமுக 
மண்டலம் மாத்திரமே , சேவையாகிறது . மற்றவைபூமிக்குளி 
ருக்கிறதாக ஐதிஹ்பம் . ரங்கனாதன் - வெட்டாத்தம்மாள் , 
துலசிதேவி என பண்டு நாச்சிமார்களுளர் . கிருஷண 
தீர்த்தம் , தெங்கலை சந்நிதி , இங்கு நம்பியாருக்கு முதல் தீர்த் 
தம் , கோயம்பத்தூர் - மேட்டுபாளையம் லையன்-- காரமடை 
ஸ்டேஷனுக்கு மேற்கே மைலிலிருக்கிறது . சத்திரமும் 
ஹோட்டலுமிருக்கின்றன . 

36. குறையலூர். 
ப்ரபாவம் .--ுமிநரசிம்மன் சந்நிதி , திருமங்கை 


20 

புராண ஸ்தலங்கள் . 
யாழ்வார் அவதார ஸ்தலம் . சந்நிதிமிகச்சிறியது. 

உத்சவ 
விக்ரஹாதிகள் ஒன்றுமில்லை . 

மார்க்கமும் வசதிகளும் . - இது திருவாலித்திருநகரிக்கு 
தென்கிழக்கே ஒருமைலிலிருக்கிறது . தை அமாவாசையின 
ன்று ஆழ்வார் இங்கு எழுந்தருளுவர் . இது திருநகரிபைர் 
சேர்ந்தது , வயல் மத்தியிலிருக்கிறது . 


37. ஸ்ரீமுஷ்ணம் . 
ப்ரபாவம் . - ஆதிவராகப் பெருமாள் , அம்புஜவல்லித் 
தாயார் , வா மநவிமாநம் , நித்யபுஷ்கரிணி , மேற்கே திருமுக 
மண்டலம் , நின்ற திருக்கோலம் , அய்வத்த நாராயணனுக்கு 
ப்ரத்யக்ஷம் . 

மார்க்கமும் வசதிகளும் . - இது சிதம்பரம் ஸ்டேஷ 
னுக்கு மேற்கே கற்சாலைமார்க்கமாய் 24-மைலிலிருக்கிறது . 
வண்டிகளுண்டு . சத்திரம் ஹோட்டல் , கிளப்புகளிருக்கின் 
றன . சந்நிதியிலும் பிரசாதம் கிடைக்கும் . 

குறிப்பு . - து அஷ்ட சுயம்பு ஸ்தலங்களில் ஒன்று . 
இங்கு பெருமாள் வராகரூபியாதலால் , அவருக்குக்கோ 
ரைக்கிழங்கு லட்டு அமுது செய்யப்பண்ணி வேண்டியவர் 
களுக்கு விலைக்கும் கொடுக்குறார்கள் . இத்தல , துக்குத் 
தென் கிழக்கே 16- மைலில் காட்டுமன்னார்கோவிலும் , வட 
மேற்கே 12 - மைலில் ப்ரபல சிவஸ்தலமாகிய விருத்தாசலமு 
மிருக்கின்றன , 

38. காட்டு மன்னார்கோயில் 


ப்ரபாவம்.- வீரநாராயணப் பெருபாள் , செங்கமல ! 
வல்லித்தாயார் , புண்ணிய விமாநம் , வேததீர்த்தம் , கிழக்கே 


விஷ்ணுஸ் தல மஞ்சரி . 


21 


வ .. 


- திருமுகமண்டலம் , நின்ற திருக்கோலம் . மதங்கமஹ ? 
ஷிக்கு ப்ரத்யக்ஷம் , ஸ்ரீமந்நாதமுனிகள் , ஸ்ரீ ஆளவந்தார் 
அவதாரஸ் தலம் . 

மார்க்கமும் வசதிகளும் . - சிதம்பரத்துக்கு தென் 
மேற்கே மைலிலிருக்கும் . குமராட்சியார்க்கமாய் 14 - மைவி 
லுள்ள 

லால்பேட்டையை யடைந்து தெற்கே திரும்பி 
2 - மைல் தூரம் சென்றால் இத்தலத்தையடையலாம் . 
மேற்கே 12 - மைலில் ஸ்ரீமுஷ்ணமும் , மேற்கே 8 - பைலில் 
குருகைக்காவலப்பன் கோவிலும் இருக்கின்றன . 
பரத்தினின்றும் வண்டிகளுண்டு . ஸ்ரீ முஷ்ணத்திற்குத் 
தபால் வண்டிகிடைக்கும் . சத்திரமும் ஹோட்டலுமிருக் 
கின்றன . சந்நிதியிலும் பிரசாதம் கிடைக்கும் . 

39. குருகைக்காவலப்பன் கோயில் . 
ப்ரபாவம் .-- ஸ்ரீராமன் சந்நிதி , ஸ்ரீமந்நாத முனிகள் 
திருநாட்டுக் கெழுந்தருளிய தலம் . குருகைக் காவலப்பனு 
க்கு திருவவதார ஸ்தலம் திருக்குருகூர 
தமது ஆசாரியர் திருப்பள்ளியில் கைங்கர்ய நிரதரராய் 
இங்கு வர்த்தித்திருந்தாராகையால் குருகைக்காவலப்பன் 
கோயில் என்று பிரசித்தமாயிற்று . 

மார்க்கமும் வசதிகளும்.-சிதம்பரத்துக்கு தென் 
மேற்கே 16 - மைலிலிருக்கும் காட்டுமன்னார் கோயிலையடை 
ந்து பின்னும் 6 - மைல் தென்மேற்கே கற்சாலை மார்க்கமாய்ச் 
சென்றால் இத்தலத்தை அடையலாம் . தபால் தண்டி யுண்டு 
சந்நிதியில் பிரசாதம் கிடைக்கும் . 

40. பாபவிநாசம் . 
ப்ரபாவம்.- பாபவிநாசப் பெருமாள் , பங்கயவல்லி 
நாச்சியார் , பாபவிநாசவிமாநம் , புண்டரீகபுஷ்கரிணி , குட 


அவர் 


• 22 


புராண ஸ்தலங்கள். 


முருட்டிந்தி , கிழக்கே திருமுகமண்டலம் , நின்ற திருக்கே: 
லம் ,சிவபிரானுக்கும் ஜயம் கொண்ட சோழனுக்கும் பிடி 
யக்ஷம் . 

மார்க்கமும் வசதிகளும்.- இது கும்பகோண 
மேற்கே 9 - மைலிலுள்ள பாபவிநாசம் ஸ்டேஷனிலிருந்து 
வடக்கே , மைலிலிருக்கிறது . வண்டிகளுண்டு , சத்திரமும் , 
ஹோட்டலுமிருக்கின்றன . சந்நிதியிலும் பிரசாதம் கிடைப் 
கும் . இதற்கு வடக்கே 1 மைலில் கபிஸ்தலமிருக்கிறது 
ஆறுகளுக்குப் பரிசல்களுண்டு . 


41. மண்டங்குடி . 
ப்ரபாலம்.- கல்யாண ரங்கநாதன் சந்தி 

ரங்கநாதன் சந்நிதி , தொண்ட 
ரடிப் பொடியாழ்வார் அவதாரஸ்தலம் 

மார்க்கமும் வசதிகளும் . - இது . கபிஸ்தலத்துக்கு வ. 
கிழக்கே 4 - மைலிலும் , புள்ளம் பூதங்குடிக்கு மேற்கு 
1 - ழைலிலுமிருக்கிறது . பாபநாசம் ஸ்டேஷனிலிருந்து 6: 
ஸ்தலம் 2- மைல் . வண்டிகளில்லை , சத்திரமில்லை. பிரசாத 
பூச்சியம் . இது வெகு சிறிய கிராமம் . சந்நிதியும் கு 
கியது . 


42. செங்க நல்லூர். 
ப்ரபாவம்.-- ஸ்ரீநிவாசன் சந்நிதி . - பெரியவாச்சா 
பிள்ளை அவதாரஸ்தலம் . 

மார்க்கமும் வசதிகளும்.- இது திருவெள்ளியங்கு 
க்கு வடக்கே ஒரு மைலிலிருக்கிறது . இது ஒரு சிறிய 
மம் , வரப்பு பார்க்காகையால் வண்டிபோகாது , 
வெள்ளியங்குடி பார்க்கத்தைக் காண்க . 


விஷ்ணுஸ் தல மஞ்சரி. 


23 


43. இராஜமன்னார் கோயில் . 
ப்ரபாவம் . - இராஜகோபாலன் , செங்கமலவல்லி நாச் 
சியார் , ஸ்வயம்புவி மாநம் , அரித்ராநதி புஷ்கரிணி , சங்க 
தீர்த்தம் , சக்ரதீர்த்தம் , கிருஷ்ண தீர்த்தம் , ருக்மணிதீர்த் 
தம் , கஜேந்த்திர தீர்த்தம் , ஜீரசாகர தீர்த்தம , கோப்ரளய 
தீர்த்தம் , சம்பகாரண்ய க்ஷேதரம் , கிழக்கே திருமுக மண் 
டலம் , நின்ற திருக்கோலம் , கோபில கோப்ரளய மகாமுனி 
க்கு ப்ரதயக்ஷயம் . 

மார்க்கமும் வசதிகளும் - இது நீடாமங்கலத்திற்குத் 
தெற்கே 8- மைலிலிருக்கும் மன்னார்குடி ஸ்டேஷனிலிருந்து 
மேற்கே கற்சாலை மார்க்கமாய் ஒரு மைலிலிருக்கிறது . வண் 
டிகளு ண்டு ... சத்திரமும் இராமாநுஜ்கூடமும் ஹோட்ட 
லுமிருக்கின்றன . சந்நிதியில் பிரசாதம் கிடைக்கும் . 
ஜகோபாலன் ஒரு காதில் குண்டலமும் மற்றொருகாதில் 
கம்மலு மணிந்திருப்பதைக்கவனிக்கவும் . 

குறிப்பு : - பங்குனி மாதத்தில் ரோஹிணி இறுதியாகக் 
கொண்டு 18 - நாள் பிரமோத்தவம் 12 -வது.நாள் வெண்ணெய் 
தாழி சேவைபிரபலமான உத்ஸவம் 17 - ம் நாள் இரதோத்சவம் . 


44. குணசேகரம் . 
ப்ரபாவம்.- ஸ்ரீநிவாசப்பெருமாள் , 

அலர்மேல்மங் 
கைத்தாயார் . அஷ்டாங்க விமாநம் , பினாக புஷ்கரிணி , 
அகண்டகாவேரி , கிழக்கேதிருமுக மண்டலம் நின்றதிருக் 
கோலம் , குணசீல மஹாருஷிக்கு ப்ரத்யக்ஷம் ; இத்தலம் 
திருச்சினாப்பள்ளி ஜில்லாவுக்கு திருவேங்கடம் என்னும் 
திருப்பதிப்போல் விளங்குகின்றது . 

மார்க்கமும் வசதிகளும் .-- இது திருச்சிகோட்டை 
ஸ்டேஷனுக்கு 9 -மைலிலிருக்கும் எலமலூர் ஸ்டேஷனி 


24 


புராண ஸ்தலங்கள். 


லிருந்து வடக்கே 2 - மைலிலிருக்கிறது . ஸ்ரீரங்கத்திலிருந்து 
கொள்ளிடம் வடகரையே 9 - மைல் மேற்கே சென்றால் தி 
தலத்தை யடையலாம் . வண்டிகள் கிடையா , ஆற்றுக்கு 
பரிசல் உண்டு , சத்திரங்களில்லாவிடினும் சௌகரியமுன் 
சந்நிதியில் பிரசாதம் கிடைக்கும் . 

45 விஜயநாராயணம் . 
ப்ரபாவம்.- அழகியமன்னார் , மன்னாட்சி , விஜயசோ 
விமானம் , விஜயதீர்த்தம் , கிழக்கேதிருமுகமண்டலம் , நீர் 
திருக்கோலம் , விஜயனுக்கும் , தேவேந்திரனுக்கும் சொ 
மருக்கும் ப்ரத்யக்ஷம் . 

மார்க்கமும் வசதிகளும் . - திருநெல்வேலியாலம் ஸ் . 
ஷனுக்கு தெற்கே 18 - மைலிலிருக்கும் நாங்குநேரி ( ard 
மாமலை ) யை அடைந்து பின்னும் தென்கிழக்கே கற்றும் 
மார்க்கமாய் 12 - மைல் தூரம் சென்றால் இத்தலத்தை அடை 
யலாம் . எல்லா சௌகரியளுமுண்டு . 


46. பிரமதேச மன்னார்கோயில் 
ப்ரபாவம் .-- வேதநாராயணப் பெருமாள் , ராஜர் 
னார் , வேதவல்லித் தாயார் , வேத விமாநம் , அகஸ்தியார் 
தம் . கிழக்கே திருமுகமண்டலம் , நின்ற திருக்கோ" 
அகஸ்தியருக்கும் , குலசேகராழ்வாருக்கும் ப்ரத்யக்ஷம், 

இது அம்பாசமுத்திரம் ஸ்டேஷனுக்கு வடக் 
1 - மைலிவிருக்கிறது . வண்டிகளுண்டு . 
ஹோட்டலில்லை , சந்திதியில் பிரசாதம் கிடைக்கும் , 1 
பாசமுத்திரத்திலிருந்து பதார்த்தங்கள் கொண்டுபோடு 
மண்டபங்களில் தளிகை செய்து கொள்ளலாம் . கிழக 
ஒரு மைலில் பிரமதேச மிருக்கிறது . இது பெரிய ஸ்மார்! 


சத்திரமில் 


விஷணுஸ் தல மஞ்சரி . 

25 
கிராமம் , எல்லாசௌகரியகளுமுண்டு . அம்பாசமுத்திரத் 
தில் 3 - சத்திரங்களும் சில ஹோட்டல்களுமிருக்கின்றன . 


குறிப்பு : - பிரமதேசமன்னார்கோயில் குலசேகராழ்வார் திரு 
நாட்டுக்கு எழுந்தருளின தலம் . ஆழ்வாருக்குத் தனிச்சந்நிதியும் 
மாசிமாதத்தில் பிரமோத்சவமு முண்டு , திருக்கூடலிலும் திருக் 
கோட்டியூரிலும் உள்ளதுபோல விபாகத்தின் மிசை வீற்றிருந்த 
கோலமாயும் அதற்குமேலே கிடந்ததிருக் கோலமாயும் பெருமாள் 
சேவைசாதிக்கின்றனர் . தசாவதார சந்நிதி , ரங்கநாதன் சந்நிதி , 
மணவாள மாமுநி சந்நிதி , இவைகள் தனித்தனியாயிருக்கின்றன . 
இது ஒரு பெரிய அழகான சந்நிதி . 

. 


47. சேது மாதவம் ( இராமேச்சுரம் ) 


ப்ரபாவம் : -சேதுமா தவப் பெருமாள் கருணை வல்லித் 
தாயார் , ஆனந்த விமாநம் , மதாவ தீர்த்தம் , தநுஷ்கோடி 
தீர்த்தம் , கிழக்கே . திருமுகமண்டலம் , புஜங்க சயனம் , 
பிரம ருத்திரேந்திராதி தேவர்களுக்கும் , கருணாநிதி என் 
னும் பாண்டியனுக்கும் ப்ரத்யக்ஷம் . சைவாராதனம் 

மார்க்கமும் வசதிகளும் : - இது ராமேச்வர சிவால 
யத்தின் முதல் பிரகாரத்தி லிருக்கிறது ராமேஸ்வரம் 
ஸ்டேஷனுக்கும் ஆலயத்துக்கும் -மைல் தூரம் , இதற்கு 

ஒரு - மைலில் கந்தமாதன பர்வதம் என்னும் 
மணல்குண்றின் மிசை ஸ்ரீராமமூர்த்தியின் பாதங்களை 
யுடைய ஒருசிறிய சந்நிதியிருக்கிறது . கிழக்கே 18 - மைலில் 
திருவணை என்னும் சேதுஸ்நான கட்டம் இருக்கிறது . 
மஹோததியும் ரத்நசாகரமும் கூடுமிடம் , இரண்டுசமுத் 
திரங்கள் கூடுமிடத்திற்கு சேது வென்றுபெயர் . 
இது தனுஷ்கோடி ஸ்டேஷனுக்கு சமீபத்திலிருக்கிறது . 

4 


வடக்கே 


26 


புராண ஸ்தலங்கள். 


இராமேஸ்வரத்திலும் தநுஷ்கோடியிலும் சத்திரக் 
களும் ஓட்டல்களுமிருக்கின்றன , வண் 


டிகளுண்டு . 


குணாதி என்னும் பாண்டியன் தன்தேவி விந்தியா 
வலியோடு புத்ரார் தி பாய் சேதுயாத் திரைச் செய்யச் சென்று 
அவ்விடத்தில் ஓர் காரணத்தால் அவதரித்திருந்த VI 
தேவியைப் பெண்ணாகக்கொண்டு வளர்த்து வருகையில் 
ஒருநாள் விஷ்ணுமூர்த்தி ஒரு சைவவேதியராய் வந்து , பூர் 
தோட்டத்தில் புஷ்பா சயாஞ்செய்து கொண்டிருந்த கன் 
னிடையைக் கைபிடித்திழுக்க அவள் முறையிட்டதால் அர 
சன் அவ் வேதியரை விலங்கிட்டு சிறையில் வைத்தனன் , 
விஷ்ணுமூர்த்தி பாண்டியன் கனவில் தோன்றி அவனுக்கு 
தரிசனம் தந்து தன்னை அறிவிக்க அவனும் தனது கன்னி 
கையாகிய திருமகளை திருமாலுக்கு திருமணம் செய்வித்த 
னன் . திருமகள்கேள்வனும் அரசனுக்கு வேண்டிய வர 
மளித்து அவன் பிரார்த்தித்தபடி இங்கு சேதுமாதவர் 
என்றும் திருநாமத்தோடு எழுந்தருளி யிருக்கின்றனர் . 

48 திருவஞ்சிக்களம் . 
ப்ரபாவம் 

நாராயணன் சந்நிதி , குசலேக 
ராழ்வார் அவதாரஸ்தலம் . கண்ணன் சந்நிதி மிகப்ரபல 
மாகயிருந்தும் ஆழ்வார் விக்கிரஹம் தனியாக பாதிஷ்டை 


ண் 


லைன் 


மார்க்கமும் வசதிகளும் : - S. I. R. சோரனூர்- சொச்சி 
லைனிலுள்ள இருஞாலக்க :ை- ஸ்டேஷனிலிருந்து தென் 
மேற்கே 4 - மைல் சென்றால் இத்தலத்தை யடையலாம் . இது 
ஒரு ப்ரபலமான பாடல்பெற்றுள்ள சிவஸ்தலம் . வண்டிக 
ளுண்டு , சத்திரமிருக்கிறது . பிராமணாளுக்கு ஊட்டுபிரை 


யுண்டு . 


விஷ்ணுஸ்தல மஞ்சரி 


27 


49. ஜனார்த்தனம் . 
ப்ரபாவம் . --ஜனார்த்தனஸ்வாமி , ஸ்ரீதேவி , வேதா 
மோதவி மாநம் , சக்ரதீர்த்தம் , பிரம்ம தீர்த்தம் , ஜலநிதி , ஆல 
விருக்ஷம் , கிழக்கே திருமுகமண்டலம் . நின்றதிருக்கோலம் , 
பிரமதேவருக்கும் சுப்பிரயாசு என்னும் அரசனுக்கும் 
ப்ரத்யக்ஷம் , சந்நிதிக்கு பின் புறத்தில் சமுத்திரம் . 

சமுத்திரம் . இதை 
தக்ஷிண கயா என்பர் . 

மார்க்கமும் வசதிகளும் . - இது S. I. R. சொல்லம் 
ரயில்வே ஸ்டேஷனிலிருந்து தெற்கே நோடு ( Canal) மார்க் 
கமாய் 18 - மைலிலிருக்கிறது. கொல்லம் - திருவருந்தபுரம் 
லைனிலுள்ள வர்க்கலை ஸ்டேஷனுக்கு கிழக்கே 1 -- மைலிலி 
ருக்கின்றது . வண்டிகளுண்டு சாத்திரமிருக்கிறது . ஹோட்ட 
வில்லை . பிராமணாளுக்கு ஊட்டுப்பிரையுண்டு. மற்றவர் 
களுக்குப் பிரசாதம் கஷ்டம் . நல்ல தயிர்கிடைக்கும் . இந்த 
வூர் பிரம்பு வேலைக்கு பேர் போனது . 

குறிப்பு : - ஸ்ரீராமபட்டாபிஷேகத்திற்கு தேவர்கள் எல் 
லோரும் போய்விட பிரமதேவர் தன்யாகத்திற்குச் சமைத்த 
அன்னபானாதிகளை புஜிக்கயாருமில்லையே என ஏங்கியிருக் 
கையில் , ஸ்ரீவிஷ்ணுமூர்த்தி ஒருபாலவுருக்கொண்டு வந்து 
அவையனைத்தையும் புஜித்து பிரமதேவருக்கு காக்ஷிதந்த 
திருக்கோலம் . அற்புதமானசேவை , 


50. திருவல்லம் . 
இது ஒருபுராதன விஷ்ணு க்ஷேத்திரம் . அனந்த 
பத்ம நாபஸ்வாமிக்கு திருமுடிஸ்தான மென்பர் இந்தசந் 
நிதியில் பிரபாவுக்கும் , சிவனுக்கும் , பரசுராமருக்கும் 
தனித்தனிசந்நிதிரளுண்டு . 


28 


புராண ஸ்தலங்கள். 


இதுதிருவனந்தபுரத்துக்கு தெற்கே 3 - மைகளில் 
ஆற்றங்கரைமேல் இருக்கிறது . 

51. திருப்பாதபூர். 
இதுவும் ஒருபுராதன விஷ்ணு க்ஷேத்திரம் . இது அருந்த 
பத்மநாபஸ்வாமிக்கு திருவடிஸ்தான மெனச் சொல்லப் 
படுகிறது . இது திருவனந்த புரத்துக்கு வடக்கே க 
மார்க்கமாய் 6 - மைலிலிருக்கிறது . மார்க்கத்தில் ப்ரபல பான 
வேலாயுதஸ்வாமி கோயில் , காக்ஷிக்குறியது . 


கற்சாலை 


52 காலடி . 


ப்ரபாவம் .-- ஸ்ரீமத்சங்கர பகவத் பாதாசாரியர் அவ 
தார ஸ்தலம் இங்கு ஒரு புராதன கண்ணன் நாராயணன் 
சந்நிதி இருக்கிறது . இங்கு பிரபலமான சிவஸ்தல மொன் 
று மிருக்கிறது . 

மார்க்கமும் வசதிகளும்.- இது . சோரனூர் எர்னா 
குளம் ரயில்பான தயில் ஆல்வாய் ஸ்டேஷனுக்கு கிழக்கே 
6- மைலிலும் , அங்கமாலி ஸ்டேஷனிலிருந்து 5- மைலிலு 
மிருக்கிறது . சத்திர மிருக்கின்றது . பிராம்மணர்களுக்கு 
மட்டும் ஊட்டுப்பிரை உண்டு . 

53. பூதமங்கலம் , 
ப்ரபாவம் - ஸ்ரீனிவாசமூர்த்தி , அலர்மேல் மங்கைத் 
தாயார் , அஞ்சனாசலம் அனுமதீர்த்தம் கிழக்கே திருமுக 
மண்டலம் , நின்ற திருக்கோலம் , முசுகுந்தமுனி வருக்கு 
ப்ரத்யக்ஷம் . 

54. மாகறல் . 
ப்ரபாவம் - வைகுண்டநாதர் , கமலவல்லித்தாயார் , 
சேஷவிமானம் , பிருகுதீர்த்தம் , கிழக்கே திருமுகமண்ட... 


விஷ்ணுஸ் தல மஞ்சரி . 

29 
லம் , வற்றிருந்த திருக்கொலம் , சிவபிரானு -ன் பிருகு 
மார்க்கண்டேய முனிவர்களுக்கு ப்ரத்யக்ஷம் . 

இது காஞ்சீபுரத்திற்கு தெற்கே, . மட்டாலை மார்க்க 
மாய் 10 - மைலிலிருக்கிறது . இது ஒரு பாடல் பெற்ற சிவஸ் 
தலம் . 

இது • திருவண்ணாமலைக்கு வடகிழக்கே 16 - மைலி 
லிருக்கிறது . அகரம் சிப்பந்திக்கு கிழக்கே 10 - மைல் 

55. திருப்பாற்கடல் . 
ப்ரபாவம்- ப்ரளய ரோதகஸ்வாமி, ஸ்ரீரங்கநாதன் , 
ஸ்ரீரங்கநாயகி , புண்டரீக புஷ்கரிணி , r ரந்தி , வேதசார 
விமானம் , பயனதிருக்கோலம் கிழக்கே திருமுகமண்ட 
லம் , பிரமதேவருக்கு ப்ரத்யக்ஷம் . 

ஆஜானு கோவஸ்வாமி , சிவலிங்கத்தினின்றும் தோன்றி 
புண்டரிகரிஷிக்கு ப்ரத்யக்ஷம் . 

ப்ரசன்ன வேங்கடேசப் பெருமாள் , ஒர் வைணவ 
ப்ராமணருக்கு ப்ரத்யக்ஷம் . 

மார்க்கமும் வசதிகளும் - இது M. S. M. Ry . 
வாலாஜா ரோட் ஸ்டேஷனுக்கு தென்கிழக்கே கற்சாலை 
மார்க்கமாய் 9 - மைலிலிருக்கிறது , திருப்புட்குழிக்கு மேற் 
கே 10 - மைலிலிருக்கிறது . ஜட்காவண்டிகளுண்டு . 

, புராணவரலாற்றுச்சுறுக்கம் . 
ஸத்யவ்ரத க்ஷேத்திரத்தில் பிரமதேவர் செய்து 
கொண்டிருந்த யாகத்தை அழிக்கக்கருதி வாணி வேகவதி 
என்னும் நதியுருவாகி ப்ரளயகாலத்தில் பொங்கி எழும் 
சமுத்திரம் போல் ஓடிவரும் வேகத்தை விஷ்ணுமூர்த்தி 
• தடுத்தமையால் இம்மூர்த்திக்கு ப்ரளய ரோதகஸ்வாமி 
என்று பெயராயிற்று . 


30 

புராண ஸ்தலங்கள். 


புண்டரீகமகரிஷி திருகடல்மல்லையில் கமலைநாதனைக் 
கண்டு களித்து வீடுபெற நெடுநாள் தவம் செய்தனர் . 
அங்கு பரமன் அவருக்கு ப்ரத்யக்ஷமாகாமையால் அவர் 
வநாந்தரம் போக வெண்ணி வரும் வழியில் இங்குவந்து 
ஸ்வாமி தரிசனத்திற்காகக் கோயிலுள் புக அங்கு சிவலிங்க 
மிருக்கக்கண்டு மனம்வருந்தி பசியோடு பின்னும் செல்லு 
கையில் பகவான் தன்பக்தன் பட்டினியாய் போவதை 
சகியாதவனாய் ஒரு விருத்த வேதிய வடிவங் கொண்டு 
அவருக்கு எதிரில் வந்து “ நீ யேன் பசியாய் போகின் 
றாய் என்று கேட்டு சங்கதியறிந்து நகைத்து அங்கிருப்பது 
விஷ்ணு மூர்த்திதான் என்று ணர்த்தி கோயிலுக்குள் 
செல்லச் செய்து மறைந்து விட்டனர் . புண்டரீகாஹரிஷி 
கோயிலுக்குள் சென்று 

ரிசனம் செய்கையில் அந்த 
லிங்கத்தின் மேல் சதுர் 

சங்குசக்கர 
கட்கங்கள் தரித்த விஷ்ணுரூபத்தைக்கண்டு அதிசயித்து 
தோத்திரஞ்செய்ய பகவான் ப்ரசன் னராகி பக்தனுடைய 
அபேக்ஷிதங்களை அளித்தனர் . பாதமுதல் முழங்கால் 
வரையில் லிங்க வுருவாயும் அதன்மேல் விஷ்ணு ரூபமாயும் 
இருப்பதால் இம்மூர்த்திக்கு ஆஜானு கோவஸ்வாமி 
என்று பெயராயிற்று . 

56 , பிலகூடம் . ( பிட்ரகுண்டா ) 
இங்கு மலைமிசை அலர்மேல் மங்கா சமேத ஸ்ரீ வேங் 
கடாசலபதி எழுந்தருளியிருக்கிறார் . வாங்கூல் கஜபதிராஜன் 
பெண்ணாகிய கௌரலாம்பர்ளுக்கு ப்ரத்யக்ஷ மென்றும் 
நாரதர் ப்ரதிஷ்டை என்றும் சொல்லப்படுகிறது . 

இது Bitragunta - பிட்ரகுண்டா ஸ்டேஷனுக்கு வட 
க்கே 2 } மைலிலிருக்கிறது . மலை அடிவாரத்தில் 3 சத்திரங்க 
ளிருக்கின்றன . கிழக்கே 8 - மைலில் சமுத்திரமிருக்கின்றது , 


புஜங்களில் 


விஷ்ணுஸ்தல மஞ்சரி . 

31 
57. ரங்கநாயகப்பேட்டை . ( நெல்லூர் ) 
ப்ரபாவம் : ஸ்ரீ ரங்கநாதஸ்வாமி , ஸ்ரீரங்கநாயகி , உத் 
தர பினாகினிந்தி , புஜங்க சயனம , மற்கே திருமுகமண்ட 
லம் , பிரடதேவருக்கும் கசியப முனி ருக்கும் ப்ரத்யக்ஷம் 

மார்க்கமும் வசதிகளும் . இது M.S.M. Ry . நெல்லூர் 
ஸ்டேஷனுக்கு மேற்கே கற்சாலை மார்க்கத்தில் 1 மைலி 
லிருக்கிறது . வண்டிகளுண்டு , சத்திரமும் ஹோடல்களு 
மிருக்கின்றன . 

58. திருவரங்கம் . 
ப்ரபாவம் .-- ரங்கநாதன் , ரங்கநா கி , பினாகினிந்தி , 
சந்திரபுஷ்கரிணி , பிரம தேவருக்குப் ப்ப த்யக்ஷம் .. 

இது திருக்கோவலூருக்கு மேற்கே மணலூர் பேட்டை 
கற்சாலை மார்க்கமாய் 13- மைலிலிருக்கிறது . மணலூர் பேட் 
டைக்கும் திருவரங்கத்துக்கும் 2 - மைல் . மணலூர் பேட் 
டை திருவண்ணாமலைக்கு தெற்கே 16 - டைலிலிருக்கிறது . 

59. கிஷ்கிந்தை 
ப்ரபாவம்.- சீதாநாயகன் சந்நிதிபு , நரசிம்மஸ்வமி 
சந்நிதியு மிருக்கின்றன . இங்கு ஸ்ரீராமபிரான் மாருதியைக் 
கண்டு அவர் வாயிலாக சுக்ரீவனை தோழமைகொண்டு 
வாலியைக்கொன்று தேவியைத் தேட வானர சேனையை 
விடுத்த தலம் . இதற்கு சமீபத்தில் பம்பை சரஸும் இரு 
சியமுக மலையுமிருக்கின்றன . 

இங்கு ஹம்பிவிரூபாக்ஷ மென்றும் பெரிய சிவஸ்தல 
மிருக்கிறது . துங்கபத்திராநதி தீரத்தில் மதங்கபர்வதம் 
தாழ்வரையில் சீதாலக்ஷமண சுக்ரீவாதிகள் ஏகயிலாமூர்த் 
தபாயிருக்கிறது . மலைமிசை அத்பாச்சர்யகரமான விட்ட 


32 


புராண ஸ்தலங்கள் . 


லச்சுர ஸ்வாமிசந்நிதியும் மிக்கழகமைந்த இரண்டு மண் 
டபங்களுமிருக்கின்றன . இங்கு பெரிய வெண் குரங்குகளிரு 
க்கின்றன . அவை சுக்ரீவன் சந்ததி என்றும் பெரிய கரும் 
குரங்குகள் வாலி சந்ததிகளாம் . முன்னவை பனுஷ்யரிடத் 
தில் வருகின்றன . பின்னவை மநுஷ்யர்களைப் பார்ப்ப 
தில்லை . இவ்விரண்டு சாதிகளுக்கும் எப்போதும் போரா 
ட்டமாகவே யிருக்கின் றன . 

மார்க்கமும் வசதிகளும்.- இது பல்லாரிக்கு மேற்கி 
லுள்ள Hospet . ஒஸ்பட்ஸ்டேஷனிலிருந்து வடகிழக்கே 
8 - மைலில் துங்கபத்திரா நதி தீரத்திலிருக்கிறது . யாத்தி 
ரை வாசிகளுக்கு எல்லா சௌகரியங்களு மிருக்கின்றன. 

60. பண்டரிபுரம் 
ப்ரபாவம்.- பாண்டு ரங்கர் , விட்டலதேவர் , ருக்மபாய் 
ஞானானந்த விமாநம் , க்ருஷ்ண தீர்த்தம் , சந்திரபா காந்தி 
கிழக்கு முகமாய் இடுப்பில் கையை 
நின்ற திருக்கோலம் . புண்டரீசருக்கு ப்ரத்யக்ஷம் . 

பண்டரீபுரம் ஓர் புராதன அழகிய சிறுநகர் . மேற்சி 
விருந்து கீழ்நோக்கிச் செல்லும் நதிக்குச் சந்திரபாசு 
என்று பெயர் , பூர்வம் அந்நகரில் அந்தணர் குலத்தில் உ 
த்த ஜன்னு என்னும் பக்தசிரோமணிக்கு ஒர் புத்திரன் 
பிறந்தான் . பெற்றோர் அவனுக்கு புண்டரீகன் என்ற 
பெயர்யிட்டனர் . அச்சிறுவன் இளம்வயதில் துஷ்டசகவா 
சத்தால் கெட்டலைந்து பிறகு புத்திவந்து தக்கபருவத்தில் 
வயோதிகரான தாய்தந்தைகளுக்கு பணிவிடை செய்து 
கொண்டிருந்தான் . ஒருநாள் பகவான் ஜன்னுவுக்கு போ 
விக்கவும் இந்திரன் அடைந்த சாபத்தைப் போக்கவும் 
புண்டரீகனுக்குச் சாட்சிக்கொடுக்கவும் பரமபதம் விட்டு 


வைத்துக்கொண்டு 


விஷ்ணுஸ் தல மஞ்சரி . 


33 


வன் 


இங்கேகினர்- பரமன்வந்த சமயம் புண்டரீகள் தாய்தந்தை 
யர்களுக்குப் பணிவிடை செய்துக்கொண்டிருந்ததனால் தன் 
பக்கத்தில் ( விருத்திராசரனால் சாபமடைந்த இந்திரன் , இந் 
திரைக்கேள்வனைக்குறித்து கடுந்தவஞ்செய்ய அவர் அவ 
முன் தோன்றி நீபண்டரீபுரம் சென்று அங்கு செங்கல் 
லாகவிருப்பாயாகில் அங்கு நம்மால உனது சாபம் நீங்கு 
மென்று கூறி மறைய , இந்திரனும் அங்கு செங்கல்லாக 
கிடந்தான் ) இருந்த ஒரு செங்கல்லை எடுத்து அருகில்நிற் 
கும் பகவானுக்கு சமீபத்தில் விட்டெரிந்து அதன் மேல் 
சிறிது நேரம் இருமின் , என்மாதா பிதாக்களின் பணிவிடை 
களை முடித்துக்கொண்டு வருகிறேன் எனக்கூறி தன்கைங்கரி 
பத்தில் அமர்ந்திருந்தான் . முன்னம் சாபத்தால் செங்கல் 
லாகக்கிடந்த இந்திரன் மேல் நின்றதும் இந்திரன் தன் 
ஸ்வயரூபத்தையடைந்து பகவானைத்துதித்து தன்னுலகேகி 
னன் . புண்டரீகன் பெற்றோர் கடமைகளை முடித்துக்கொண்டு 
கண்ணன் பக்கல்வந்து அண்ணலை பலவாராகத்து திக்க 
இளைஞ்ஞன் பக்திக்குகந்து , " குழந்தாய் நீ உன் பெற்றோர் 
களுக்குச்செய்யும் பணிவிடைகள் 

சிலாசிக்கத்தக்கவை , 
அவர்களுக்குப் பணிவிடை செய்தடையும் பலனைச் காட்டி 
லும் மிக்கதோர்பலன் மற்றொன்றில்லை. உனக்கென்னவரம் 
வேண்டும் என்று கண்ணன் கேழ்க , புண்டரீகன் ஐயனே 
உம்மைக் கண்டமையால் யான் கிருதக்ருத்யநானேன் , ஆயி 
னும் இங்கே விட்ட லமூர்த்தி என்னும் திருநாமத்துடன் 
எப்போதும் எழுந்தருளியிருந்து உம் ைதரிசிக்கும் பக்த 
கோடிகளுக்கு பலளித்துவரவேணும் . எனது பெயரால் 
இந்நகரமும் விளங்க வேண்டும் என்று கேட்டுக் கொண் 
டான் . அதுமுதல் இன்றளவும் ” பண்டரிபுரம் " என்னும் 
க்ஷேத்திரத்தில் புண்டரீகவாதன் என்றும் பாண்டுரங்கன் 
என்றும் விட்டலன் என்றும் திருநாமங்களோடு எழுந்த 


5 


34 


புராண ஸ்தலங்கள். 


ருளியிருக்கும் கிருபா சமுத்முரமாகி ;! 
சு 

ண் ணனை உயர் 
குல மென்றும் தாழ் குலமென்றும் வேற்றுமையின்றி பல 
ரும் பணிந்து போற்றி வருகிறார்கள். 

அரங்கனாகனை யணுகி அடி , பணிய வொட்டாமல் 
அன்பர்களை 

துரத்தி கதவையடை த்து மூஷிகங்கள் போல் 
உண்ணும் அசராம்சரான , அந்தணர்களென்னும் அகப் 
பேய்கள் பூபிஷ்டமான அரங்கம் செல்வதைவிட அன்பர் 
கள் வாழும் பாண்டுரங்கம் செல்வதே உத்தமம் என்பேன் . 

மார்க்கமும் வசதிகளும்.- இது பண்டரிபுரம் ஸ்.ே- 
ஷனிலிருந்து கிழக்கே ஒருடைலில் பீமாநதிக் கரையின் 
மீதிருக்கின்றது . தர்மசாலை களிருக்கின்றன . சந்நிதிக்குச் 
செல்வோர் யாவரும் ஜய்ஜய் விட்டல் என்று நாம சங்கீர்த் 
தனம் செய்துக்கொண்டு கண்ணபிரானை ஆலிங்கனம் செய் 
வர் . இப்பாண்டுரங்க நாதப்ரஹ்ம மெனவும் , ஜகந்நாதம் 
அன்னப்ரஹ்மம் எனவும் , கயா பிண்ட ப்ரம்மம் எனவும் 
சொல்லுவர் . தர்பான்ன சாத்திரங்களும் தர்மங்களுமுண்டு. 

61. சோநேபூர் . 
ப்ரபாவம் . - கஜேந்திரவரதர் , திரு மகள் நாச்சியார் 
அருந்த கருட விஷ்வக் சேனாதி ள் . சேஷவிமா நம் பத்ம 

கஜந்திர புஷ்கரிணி தெற்கே திருமுகமண்டலம் , 
தின்ற திருக்கோலம் , கஜேந்திர ஆழ்வானுக்கு ப்ரத்யக்ஷம் 
து இராமபிரானால் பிரதிஷ்டை செய்யப்பட்டது என்பர் . 
கஜேந்திர மோக்ஷம் நிகழ்ந்த இடம் இதுவே என்பர் . 

மார்க்கமும் வசதிகளும் --B . & N W. Ry. Sonepur 
Junction . சோநேபூர் ஜங்ஷன் ஸ்டேஷனுக்கு வடக்கே 
கங்கைமாந்தியும் கண்டகி நதியும் செருமிடத்தில் இருக்கி 
றது , வண்டிகளுண்டு தர்மராலைகளிருக்கின்றன. இது ஒரு 


சரசு , 


விஷ்ணுஸ்தல மஞ்சரி 


ட 


பெரிய யாத்திரா க்ஷேத்திரம் . இங்கு கார்த்திகை பௌர்மை 
மிபை இறுதியாகக் கொண்ட பத்துநாள் மேலா உற்சவம் 

றது . இந்த காலத்தில் இங்கு கூடும் சந்தைக்குச் 
சமானமானது உலகில் எங்கும் இல்லையாம் . 

62 இராமக்ஷேத்திரம் 
ப்ரபாவம்.-- ஸ்ரீராமன் , ஜானகி பிராட்டியார் , எ z 
மண பாத சத்திருக்னர் , மாருதி , தாகவிமாதம் , பாவன 
தீர்த்தம் , இராம தீர்த்தம் , தெற்கே திருமுக மண்டலம் , 
நின்ற திரு கோலம் , திரேதா யுகத்தில் தபசுசெய்த சூத் 

ரஜன்மாவான ஜம்புகனைக் கொன்று அவனபீஷ்டப்ரகா 
ரம் அவனுக்கு மோக்ஷம் தந்தவர் 

நரசிம்மஸ்வாமி , சிம்மவல்லித் தாயார் , பாவன விமா 
நம் , வராக தீர்த்தம் , நரசிம்ம தீர்த்தம் , தத்தாத்ரேய தீர்த் 
தம் , மேற்கே திருமுதமன்..லம் , வீற்றி ருந்ததிருக்கோலம் , 
அம்பரிஷ மகா ராஜனுக்கு ப்ரத்யக்ஷம். இந்த க்ஷேத்திரத் 
தை காசி தக்ஷண துவாரம் என்று சொல்லுகிறார்கள். 

மார்க்கமும் வசதிகளும் - இது நாகப்பூருக்கு வடக் 
கே 21 மைலிலுள்ள Ramtek . ராம்டேக் ஸ்டேஷனுக்கு 
1 - மைல் தூரத்திலிருக்கிறது . வண்டி கண்டு தர்மசாலை 
யிருக்கிறது . இதற்கு சிந்துரகிரி என்றும் புராணப் பெயர் . 
இந்த மலை 500 அடி உயரமுள்ளது . 

63. ஸ்ரீகூர்மம் . 
ப்ரபாவம். - ஸ்ரீகூர்மநாதஸ்வாமி , ராஜ்ஜியலக்ஷ்மி , கா 
ந்தர்வ விமாநம் , நாரதகுண்டம் , சுதாகுண்டம் , சக்ர தீர்த் 
தம் , கௌடுல்லிய தீர்த்தம் , வக்கர தீர்த்தம் , மகோத்தி , 
மேற்கே திருமுகமண்டலம் . நின்ற திருக்கோலம் . சுவேத 
மஹா ராஜனுக்கு ப்ரத்யக்ஷம் . 


4 


36 


புராண ஸ்தலங்கள் . 


(5 


மார்க்கமும் வசதிகளும்.-இது சீகாகுளம் ஸ்டேஷ 
னுக்குத் தெற்கேரோட்டு மார்க்கமாய் 16 - மைலில் சமுத்திர 
க்கரையோரத்திலிருக்கிறது . 8- மைலில் குறுக்கு மார்க்கம் 
ஒன்று இருக்கிறது . கஷ்டம் . வண்டிகளுண்டு , சத்திரமில்லை . 
இந்த ஸ்தலம் மிகப்பெரியது . சுவேத புஷ்கரிணியில் எலும் 
புகளைப் போட்டால் ஆமைகளாக ஆகின்றன . பஞ்சமர் 
ரஜஸ்வலையான ஸ்திரிகள் இந்த சுவேத புஷ்கரிணியைத் 
தாட்டால் பாசிபிடிக்கும் . சுவாமியினுடைய புண்ணிய 
வாசக தீர்த்தம் புரோக்ஷத்தால் பழைய பிரகாரம் தீர்த்தம் 
சுத்தமாகிவிடும் , 

64. சிம்மாசலம் 
ப்ரபாவம்.-- ஸ்ரீவராக நரசிம்பஸ்வாமி , சிம்மவல்லித் 
தாயார் , பிரகலா தவிமாநம் , கங்கா தாரை , கோதாவரி 
தாரை , வேகவதிதாரை , மலாபகாரிணி , அநுமந்ததாரை , 
மாதவதாரை , முதலிய தீர்த்தங்கள் . மேற்கே திருமுகமண் 
டலம் . நின்ற திருக்கோலம் பிரகலாதனுக்கும் புரூரவச்சக்ர 
வர்த்திக்கும் ப்ரத்யக்ஷம் . 

மார்க்கமும் வசதிகளும்.- இது சிம்பாசலம் ஸ்டேஷ 
னிலிருந்து கிழக்கே 4- மைலிலும் , விஜயநகரம் ஸ்டேஷனி 
லிருந்து தெற்கே 10 - மைலிலும் , வால்டேர்ஸ்டேஷனுக்கு 
வடக்கே 6- மைலிலும் , இருக்கின்றது . சிம்மாசலம் ஸ்டே 
ஷனில் மெயில்வண்டிகள் நிற்பதில்லை . வால்டேர்ஸ்டேஷனி 
லிறங்கிப்போவதே பலவிதத்திலும் சௌகரியம் , வண்டி 
களுண்டு . சத்திரமிருக்கின்றது . 

65. பத்திராசலம் . 
ப்ரபாவம் . - ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி , சீதாபிராட்டி 
யார் , லக்ஷ்மணப்பெருமாள் , சிறிய திருவடி , ஆனந்த நிலைய 


விஷ்ணுஸ் தல மஞ்சரி . 
விபாகம் , ஸ்ரீராமதீர்த்தம் , உஷ்ண குண்- தீர்த்தம் , 
கோதாலிரிந்தி , கிழச்கே திருமுக மண்டலம் , நின்றதிருக் 
கோலம் மேருநந்தனனான பத்ரமமஹருஷிக்கு ப்ரத்க்ஷயம் . 
35 படிகளுடைய சிறிய குன்றின்மிசை ஸ்ரீராமன் எழுந் 
தருளியிருக்கிறார் மற்றொரு மேட்டின் மீது ரங்கநாதன் 
எழுந்தருளி இருக்கிறார் . 

மார்க்கமும் வசதிகளும்.- இது ராஜம கேந்திரத்திலி 
ருந்து வடமேற்கே கோதாவரிநதிக்கரையில் மேல் 60 - மை 
லிலிருருக்கிறது . கோதாவரிந்தியிலே பே போகும் படகு 
களில் செல்லலாம் . ஆங்காங்கு பலசௌகரியங்களுமுண்டு. 
பெஜவாடாவுக்கு வடமேற்கிலுள்ள எல்லாண்டு ரயில் ஸ் டே 
ஷனிலிறங்கி நேர் வடக்காய் 60 - டைல் சென்றால் இத்த 
லத்தை யடையலாம் . காட்டு மார்க்கமாகையால் பயமுண்டு. 
சத்திரங்க ளிருக்கின்றன . ராஜமகேந்திரவரத்திலிருந்து . 
போவதே உத்தமம் . 

66. நாதத் துவாரம் . 
ப்ரபாவம் - இது பிரசித்திப்பெற்ற விஷ்ணுக்ஷேத் 
திரம் , பூர்வம் மதுரையில் பிரதிஷ்டிக்கப்பட்டு அர்ச்சித்து 
வந்த ஸ்ரீகிருஷ்ணமூர்த்தி விக்கிரஹம் ஒருகாரண விசேஷத் 
தால் இவ்விடத்திற்கு எடுத்து வந்து ஸ்தாபிக்கப்பட்டிருக் 
றது . இதுவைகுண்டமாகவே இப்போது விளங்குகிறது . 
இந்த க்ஷேத்தி ... எல்லைக்குள் யாரும் எவ்விதஜீவவதையும் 
எக்காரணத்தாலும் என்றும் செய்யக்கூடாது . 

மார்க்கமும் வசதிகளும் .-- பம்பாயிலிருந்து 
கைக்குப்போகும் ரயில்பாதையில் 403 வதுமைலிலுள் 
( வத்துவான் - வங்கனர் ஜங்ஷன்களுக்கு மத்தியில் .) Muli 
மியூலிஸ் டேஷனுக்குத் தெற்கே 1 - பைலிலிருக்கிறது . வண் 
டிகளும் தர்மசாலைகளும் இருக்கின்றன . 


துவார 


38 


புராண ஸ்தலங்கள். 


. 


67. நாசிகை.-பஞ்சவடி 
ப்ரபாவம் . - இங்கு 

ஸ்ரீராமன் சந்நிதியிருக்கிறது . 
அதில் சீதாராமலக்ஷ்மணபரத சத்ருக்ன அநுமத் சமேத 
ராய் ஸ்ரீரகுநாதன் எழுந்தருளியிருக்கின்றார் . இது கோதா 
வரி வடகரையில் இருக்கிறது . ஐந்து ஆலவிருக்ஷங்கள் 
இருப்பதால் இதற்கு இப்பெயர் உண்டாயிற்று . 

தென்கரையில் காசிகைமா நகரம் இருக்கிறது. வடதே 
சாத்தார் மேலைநாட்டுக்கு நாகிகையை , ஸ்ரீகாசி என்றும் , 
கோதாவரியை கங்கை என்றும் சொல்லுவர் . 

மார்க்கமும் வசதிகளும் . - இது (G. I. P. R. ) Nasik . 
நாசிக் ஸ்டேஷனுக்கு வடமேற்கில் 5 - மைலில் இருக்கிறது. 
டிராம்வண்டி முதலான எல்லா சௌகரியங்களுமுண்டு, 
நாட்டுக்கோட்டையார் சத்திரமும் தர்மசாலைகளுமிருக்கின் 
றன , இராமாநுஜஸ்வாமி மடமென்றும் பர்ணசாலை என் 
றும் சந்நிதிக்குப்பெயராம் . 


குறிப்பு. - இளையபெருமாள் சூர்ப்பநகையின் மூக்கை 
அறிந்த விடமாதலாலும் . சிவபிரான் தன்னாசியை யறிந்து 
அச்சுதனை , ஆராதித்தஸ்தல மாதலாலும் இதற்கு நாசிகை 
என்று பெயர் உண்டாயிற்றென்பர் . சிவபிரான் பிரம்ம 
ஹத்தியால் பீடிக்கப்பட்டகாலத்தில் நந்தி தேவர் அவ 
ரைப்பிரிந்து நாசிகையில் வந்திருந்தபோது உழுவதற்கு 
இவ்வெருது நன்றென்று தன்னைப்பிடிக்க வந்த பிராமணர் 
களை யெல்லாம் கொன்றது . அதனால் வந்தப்ரம்மஹத்தியை 
அது ராமதீர்த்தத்தில் நீராடி பஞ்சவடியில் நம் அரும் பெற 
லடிகளை தரிசித்து பாவனமாய் வசித்திருக்க , அக்காலை 
ருத்திரமூர்த்தி ஆங்குலர விடைவணங்கி முன்னிகழ்ந்ததை 
உரைத்தது . கபாலியும் அத்தீர்த்தத்தில் நீராடி பஞ்சவடி 


விஷ்ணுஸ்தல மஞ்சரி . 

39 . 
பில் பரமனை சண்பதமலர் ஆபிரங்கொண்டு சிலநாள் அர்ச் 
சித்து வந்தார் . ஒருநாள் ஒருமலர் குறைய அதற்கு தத்சத் 
ருசமாகிய தன் நாசிபை அறுத்து அர்ச்சித்தார் , அதற்கு 
சீதாநாயகன் அவர்முன் தோன்றி பிரம்மஹத்திதோஷத் 
தைப் போக்கி அருள் செய்தான் என்பர் . இது விஷ்ணு தன் 
கண் ஒன்றைப் பிடுங்கி சிவனை அர்ச்சித்து சக்கரத்தைப் 
பெற்றான் என்று சாதிக்கும் கதைபை ஒத்திருக்கின்றது . 

68. ஸ்ரீ பத்மநாபம் 
இது ஒருபுராண ப்ரஸித்தமான புண்ய க்ஷேத்திரம் , 
மலைமிசை பத்மநாதஸ்வாமி , பயன 

பாயன திருக்கோலம் , அடி 
வாரத்தில் குந்தீமா தவஸ்வாமிசந்நிதி . பத்மநாதஸ்வாமிக்கு 
சங்கசக்கரங்களெ சேவையாகும் , வைகானஸ ஆராதனம் 
இது விஜயநகரம் ஸ்டேஷனுக்கு தெற்கே 10 - மைலிலிருக் 
கிறது . 

69. தவளேச்சுரம் . 
இது , இராஜமந்தரி ஸ்டேஷனிலிருந்து தெற்கே 
3 - மைலிலிருக்கிறது , 25 படிகளுடைய சிறிய குன்றின்மிசை 
ஸ்ரீ ஜனார்த்தனஸ்வாமி ஆபோபஹஸ்தராய் கிழக்குமுக 
மாய் நின்றுகொண்டு கௌதமருக்கு ப்ரத்யக்ஷம் . இவ் 
விடத்தில் கோதாவரி இரண்டாகப்பிரிகிறது . இங்கிருந்து 
சமுத்திரசங்கமம் வரையில் ஆற்றின் மத்தியிலும் ஆற்றோர 
த்திலுமாக நவ ( 9 ) ஜனார்த்தனங்களிருக்கின்றன. 1- தவளே 
சுரம் , 2 - கடியம் 3 - மடிகி , 4 - ஆலமூர் , 5 - ஜொன்னாட 6 - கபி 
லேச்சுரம் , 7-தாபூதமூடி , 8 - கோரிபள்ள 9 - கோடிபல்லி. 

70 பிடாபுரம் . 
குந் தீமா தவஸ்வாமி சந்நிதியிருக்கிறது இதை பாத 
கயை என்பர் . இது பிடாபுரம்ஸ்டேஷனுக்கு தென்மேற்கே 
1 - மைலிலிருந்கிறது . 


புராண ஸ்தலங்கள் . 


71. ஸர்ப்பாவரம் 
ப்ரபாவம் . - பாதாள பாவநாராயணஸ்வாமி , கிழக்கே 
திருமுக மண் ....லம்., வீற்றிருந்தத்திருக் கோலம் , முக்தி க.! 
ஸரசு , நாரதருக்குப்ரத்யக்ஷம் , மூலவர் கருடாரூடர் . இது 
ஏனாடா 

ஸ்டேஷனுச்கு வ.க்கே ரோட்டுமார்க்கமாம் 
3 - மைல் தூரத்திலுள்ளது . 


காகிய 


72. மங்களகிரி . 


ப்ரபாவம் .-- மலை மேல் பான கநரஸிம்மஸ்வாமி , சக் 
தீர்த்தம் ராஜலக்ஷிமி , மங்களவிடானம் , 

கல்யாணடடி 
சரிணி , சீகடிகோனேரி , கிழக்கே திருமுகமண்டலம் யுதிஷ் 
சருக்கு ப்ரத்யக்ஷம் . 343 பக்ஷகளை யுடைய மலைமிசை எழுத 
தருளியிருக்கிறார் . மலையடியிலும் 11 நிலையுள்ள பெரியகோபு 
முடைய அழகியசிங்கர் சந்நிதியிருக்கின்றது , 

சின்ன பாத் 
திரத்திலாயினும் பெரியபாத்திரத்திலாயிலும் 
எவ்வளவு இருந்தபோதிலும் அதில் பாதிபாகத்தையே 
பானஞ்செய்வர் . 


பானகம் 


பெஜவாடாவிலிருந்து குண்டகல்லுக்கு பிறியும் 
பாதையில் 7 - மைலிலிருக்கும் மங்களகிரிஸ்டேஷனுக்கு 
தெற்கே , மைவிலிருக்கிறது , 


73 மன்னார்போலூர் . 


ப்ரபாவம் . -- ஜாம்பவந்தக்ஷேத்திரம் , அழகியமன்னார் , 
கிருஷ்ணமூர்த்தி , ருக்மணி சத்யபாமை . மேதராய் ஜாம்ப 
வந்தருக்கு ப்ரத்யக்ஷமான ஸ்தலம் . காரங்கிந்தி , இது 
சூளூர்பேட்டைக்கு வடமேற்கில் 2- மைலிலிருக்கிறது . 


விஷ்ணு ஸ்தல மஞ்சரி 


41. 


74. ஸ்ரீபுருஷோத்தமம் ( ஜகந்நாதம் . ) 
ப்ரபாவம் .-- ஜகந்நாதன் , கிருஷ்ணமூர்த்தி , பலபத்தி 
பர் , சுபத்திரை, ஸ்ரீ மந்திரவிமாநம் , மார்க்கண்டேய தீர்த்தம் , 
வருண தீர்த்தம் , ரோகிணி முதலிய நூறு தீர்த்தங்கள் . குண 
கடல் தீர்த்தம் , ஆலவிருக்ஷம் , கிழக்கே திருமுகமண்டலம் , 
நின்ற திருக்கோலம் , இந்திரத்யும்னனுக்கும் , மார்க்கண் 
டேயருக்கும் ப்ரத்பக்ஷம் , வருணதேவனாலே பிரதிஷ்டை 
செய்து ஆராதிக்கப்பட்டவர். 


ஸ்ரீவிஷ்ணுமுர்த்தி கண்ணனாய் அவதரித்து துஷ்டநிக் 
கிரக சிஷ்டபரிபாலனஞ் செய்து தன்னடி ஜோதிக் கெழுந்த 
ருள திருவுள்ளம் பற்றின போது சதுமுகனும் சங்கரனும் 
இவ்வுலகில்யாவரும் பலிபுரிந்து ஈடேர திவ்வியமங்கள 
விக்கிரகத்தை வைத்தருள வேண்டுமென்று கண்ணபிரானை 
ப்ரார்த்திக்க ஆயனும் அவ்வண்ணமே வரமருளி தரு ஒன் 
றினை தன் திருமேனியாய் யொப்பச்செய்து வைத்து சுடர் 
சோதி வெள்ளத்தூயநல்வீடு ஒளித்தனன் . கண்ணன்கிருபை 
கூர்ந்து இவ்வுலகில் வைத்தருளின விக்ரஹத்தை களேபரம் 
என்று எண்ணி ஞானவீனர் நெருப்பிலிட்டு எரிக்க அப் 
போது அயனும் அரனும் எம்மான் அமலத்திருவுருவன்றோ 
இது என்று அச்சமுற்று அதலைக்குளிரும்படி வருணனுக்கு 
உரைக்க அவனும் அக்கணமே மழை பொழிந்தனன் . 
வெள்ளமான 

அமலன் திருமேனியைக்கட 
லிடைச்சேர்ப்பு அங்கு வருணன் அதைப்ரதிஷ்டைசெய்து 
ஆராதநம் புரிந்து வந்தான் . பிறகு இந்திரத்யும்னன் என் 
னும் அரசன் கோவிலமைத்து அலைகடலிலிருந்த அவ்விக் 
கிரஹத்தை கோயிலில் ப்ரதிஷ்டை செய்து பரமபத 
மடைந்தான் என்பது புராணவரலாறு . 

6 


அம்மழை 


. 


42 

புராண ஸ்தலங்கள் . 
மார்க்கமும் வசதிகளும்.-- இது (B. N. R. ) Puri பூரி 
ஸ்டேஷனுக்கு தெற்கே ஒருமைலிலிருக்கிறது . வண்டிக 
ளுண்டு . நூற்றுக்கதிகமான தர்மசாலைகளிருக்கின்றன . 
பிரசாத பலகாரங்களுக்குக் குறையில்லை. பண்டாக்கள் 
தொந்திரவு அதிகம் . 

குறிப்பு - பாண்டுரங்கம் நாதபிரம்பம் , கயா பிண்ட 
பிரம்மம் , ஜகந்நாதம் அன்னபிரம்மம் என்றும் சொல்லு 
வர்கள் . “ அன்னம - எந்தக்கரணத்தால் அன்னத்தின்வழி 
யாய் பிரம்ம விஞ்ஞானம் உண்டாகின்றதோ , அந்தக்கார 
ணத்தால் அன்னத்தைநிந்திக்கக்கூடாது . பிருதிவி ஆகாசங் 
களிரண்டும் , ஆபோஜ்யோதிகள் இரண்டும் , அந்தமும் பிரா 
ணமும் போல் ஒன்றில் ஒன்றிருத்தலால் அந்தஸ்வரூபமாக 
வும் , ஒன்றுக்கொன்று ஆதாரமாதல் பற்றி அந்தாதமாகும் 
பிராணஸ்வரூபமாகவுமிருக்கின்றன. இவ்வாறு சரீரபிரா 
ணங்கள் இரண்டினையும் அன்னான்னாதங்களாய் தெரிந்து 
கொள்பவன் அன்ன அன்னாதஸ்வரூபனாய்ப் புத்ராதி ஸந் 
தான நிறைவாலும் , கவார்வாதி ஸம்பத்தாலும் பிரம்ம 
தேஜஸ்ஸாலும் உலகத்தில் புகழாலும் , மிக்கஉயர்ந்தவனாகி 
றான் . அன்னத்தைப் பலவகையிலும் சம்பாதித்தல் வேண் 
டும் , அச்சம்பாதித்த அன்னத்தை அந்நார்த்திகளுக்கு 
கொடுத்தல் வேண்டும் . அவ்வாறு எந்தவயதுகளில் கொடுக் 
கிறானோ அந்தவயதுகளில் அது அவனுக்கு உதவுகிறது 
என்று தைத்திரியோப நிஷத் உத்கோஷிக்கிறது . 


ஜகந்நாதம் , காசி , கயா , பிரயாகை , நாசிக் பண்டரி 
பூர் முதலிய விடங்களில் பண்டாக்களின் தொந்தரவு அதி 
கம் , அவர்கள் நம்மை Platform ப்லாட்பாரத்திலேயே 
பார்த்து தொந்தரவு செய்வார்கள் . இரண்டொருஸ்டேஷன் 
களுக்கு முன்ன தாகவும் கூடவந்து தொந்தரவு செய்வார் 


விஷ்ணு ஸ்தல மஞ்சரி 


43 


கள் . அவர்களிடத்தில் ஜாக்கிரதையாகப் பேசிக்கொண்டு 
அவர்கள் வலையில் சிக்கிக்கொள்ளாமல் இருத்தல் வேண்டும் . 
அவரவர்களது சாமான்களை அவரவர்களே ஜாக்கிரதை 
செய்துக்கொள்ளவேண்டும் . ரெயில் ப்லாட்பாரங்களிலும் , 
முசபர்கானாவிலும் , சத்திரங்களிலும் , வண்டிகள் செல்லும் 
போதும் பெட்டிகள் மூட்டை முடிச்சிகள் களவு போய் 
விடுகின்றன வென்றால் அது யாருடைய தப்பிதம் ? அது 
நம்முடைய அஜாங்கிரதை யன்றோ? 

75 சுதாம்புரி ( போர்பந்தர் ) 
குசேலர் சந்நிதி -கிருஷ்ணன் அஷ்ட மகிஷிகளோடு 
உபசரணை செய்யும் பாவனை:பாய் ஒரு பெரிய படம் எழுதி 
வைக்கப்பட்டிருக்கிறது . 

போர்பந்தர் ஸ்டேஷனுக்கு , மைலில் சுதாம்புரி 
என்ற குசேல பட்டணம் இருக்கின்றன . மடங்களு மிருக் 


கின் றன . 


76 கும்ஸி ( கோமுதிதுவாரகை ) 
இங்கு கேசவன் , மதவன் புருஷோத்தமன் , நரசிம் 
மன் , சாக்ஷி கோபாலன் சந்நிதிகளும் கிருஷ்ணன் , தூரு 

ராதாகிருஷ்ணன் முதலிய சந்நிதிகளுமிருக்கின் 
றன . 

இது போர்பந்தரிலிருந்து கப்பல் மார்க்கமாய் 50 
மைல் தூரத்திலிருக்கிறது . தருமசாலைகளிருக்கின்றன . 


வாசர் , 


77 பேட் துவாரகை 


இங்கு துவாரகாநாதன் , பலராமன் , ப்ரத்யுமநன் , ருக் 
மணி , சத்தியபாமா , ராதா ஜாம்பவ தீ இவர்களுடைய சந் 
நிதி களிருக்கின்றன . 


அடைய 


44 

புராண ஸ்தலங்கள் . 
கும்வி துவாரகையிலிருந்து 15 - மைல் வண்டியிலும் 
6 - மைல் படகிலும் சென்றால் இத்தலத்தையடையலாம் 
தர்மசாலை களிருக்கின்றன . 


78 மாந்தாதா 


இது R. M. Ry . கண்டுவா ஜங்ஷனிலிருந்து வட 
மேற்காய் 87 மைலிலுள்ள மோர்டாக்கா ஸ்டேஷனிலிரு 
ந்து 7 -மைலிலிருக்கிறது . இது நர்மதாநதியிலுள்ளதோர் 
தீவு . இதை ஸ்காந்த புராணத்தில் வைடூர்யமணிபர்வத 
மென்று சொல்லப்பட்டிருக்கின்றது, சிவாலயமும் விஷ்ணு 
வாலயமும் விசேஷம் , அநேகஜயினர் கோயில்களுமிருக்கின் 
றன . சித்பூரில் ஸரஸ்வதிந்தியில் 3 நாள் ஸ்நாநமும் யமுனை 
யில் 7 நாள் ஸ்நாநமும் கங்கையில் 1 -நாள் ஸ்நாநபலமும் 
இதை தரிசித்த மாத்திரத்தால் கிடைக்கு மென்று சொல் 
லப்படுகிறது . 


79 பிரபாச தீர்த்தம் 


ப்ரபாவம் - பஞ்சம்ரோதா , ஹிரண்யா , விரங்கனி , லக்மு, 
கபிலை என்கிற ஐந்து நதிகளும் சேர்ந்து ஸரஸ்வதிந்தியாக 
மேற்குமுகமாக ஓடுகின்றது . த்ரைவேணி - தீர்த்தம் ப் 
வித்தம் . இதற்கே சூரியகுண்ட மென்றும் ப்ரபாஸதீர்த்த 
மென்றும் பெயர் . தக்ஷப்ரஜாபதியினால் சாபமடைந்த 
என்னும் வேடன் கண்ணபிரான கட்டைவிரலில் அடித்த 
தும் , கண்ணன் பரமபதமடைந்ததும் , பலராமன் பூமியில் 
மறைந்ததும் , நவகோடி நாராயணர்கள் ரிஷிசாபத்த்தினா 
ஒருவருக்கொருவர் போர்புரிந்து கோரைப்புல்லினால் அடி 
துக் கொண்டுநாசமடைந்த ஸ்தலமும் இதுவே 


விஷ்ணுஸ்தல மஞ்சரி . 

45 
B. B. & C. I. Ry . Veeraval ( Gujarat Dist . ) வீர 
வல் துரைமுகஸ்டேஷனிலிறங்கி இரண்டு மைல் தூரம் சென் 
றால் இதையடையலாம் . ஆ னகதர்மராலை களிருக்கின் 


றன . 


80 சுசீந்திரம் 
து ஒருபெரிய சிவஸ்தலமாயினும் இதனுள் பிரம 
தேவருக்கும் , ஸ்ரீ மஹாவிஷ்ணுவுக்கும் , சிவபிரானுக்கும் 
தனித்தனியாய் வரிசையாக சந்திதிகள் அமைக்கப்பட்டி 
ருக்கின்றன . ஸ்தாணுமாலயன் என்று அவர்களுக்குப் 
பொதுத்திருநாமம் , அஜஹரீஸ்வரர் என்றும் சொல்லுவர் 
கள் . மத்தியிலிருக்கும் சந்நிதியே நாராயணன் ஸந்நிதி -ாலை 
காட்டிலுள்ள ஸ்தலங்களில் இது ஒன்றே நம்தேசத்து 
கோயில்போல் அழகிய உயர்ந்த கோபுரமும் பெரியகுள 
முமுடைத்ததாய் மிக்கழகமைந்ததாயிருக்கிறது . இத்த 
லத்தில் ஸ்ரீமந்ராபாயணமூர்த்தி அனசூயாதேவிக்கு புத்திரப் 
பேறளிக்கவும் அத்திரி மஹரிஷிக்கு மோக்ஷ மளிக்கவும் 
ப்ரத்யக்ஷமென்பர் . அநசுயா தேவிக்கு மும்மூர்த்திகளும் 
குழந்தைகளாக அவதரித்த இடமும் இது வே என்பர் . 

திருநெல்வேலிக்கு தென் மேற்கே 20- மைலிலுள்ள 
நாங்கு நேரியை ( வானமாமலை ) யும் 28- மைலிலுள்ள திருக் 
குறுங்குடியையும் , 37 - மைலி லுள்ள பனைக்குடி , 52 - மைலி 
லுள்ள ( Nagar Kovil ) நாகர்கோயிலை அடைந்து பின்னும் 
தெற்கே செல்லும் கன்னியாகுரி ரோட்டில் 3 - யைல் தூரம் 
சென்றால் இத்தலத்தையடையலாம் . ( Nagar Kovil ) நாகர் 
கோயிலுக்கு வடக்கே --மைல் திருவண்பரிசாரமும் , தென் 
மேற்கே 12 - மைலில் திருவாட்டாறும் , தெற்கே 11- மைலில் 
கன்னியாகுமரியும் இருக்கின்றன , கன்னியாகுமரிபைதரி 
சித்து ஆகந்தமடையாதார்கண்சள் பிலிக்கண்களே.. 


.46 


புராண ஸ்தலங்கள் . 


81 கன்யாகுமரி 


ஸ்ரீபரசுராமர் மலையாளக்ஷேத்திரம் உண்டு பண்ணும் 
போது அவரால் ஸ்தாபித்து , பூஜிக்கப்பட்ட சிவ சக்தி , சிவ 
பிரானை திருமணம்செய்து செய்துகொள்ள விரும்பி , தவமி 
ருக்க , அவர் ஏத்தியை மணந்து கொள்ளா நகால் என்றும் 
கன்னிகையா வே , எழுந்தருளியிருக்கும் ஸ்தலர் . இது 
இப்பாரத பூமியின் சென் கோடி . வெகுரமணீயமான ஸ் ,த 
லம் , அவசியமாய் தரிசிக்க வேண்டிய ஸ்தலமாயும் , சமுத் 
ரஸ்நாதினங்களில் முக்கியமான ஐந்தில் இது ஒன்று 
என்பதாயும் சொல்லப்படுகிறது . தெற்க சுன்யாகுமரி 
பிலும் வடக்கே மா பாபுரியிலும் , தீர்த்தமாடா தவர்கள் 
தீர்த்தயாத்திரை செய்தவர்களாக கருதப்படமாட்டார்க 
ளாம் . இந்த க்ஷேத்திரக்தின் இயற்கையான 
யும் , ஆனந்ததோற்றத்தையும் , கண்டுவியக்காதாரும் இருப் 
பரோ ? இங் = மேல் சமுத்திரமும் , கீழ் சமுத்திரமும் , 
தென் மஹாமுத்திரத்துடன் சலக்குமிடம் . இது சுசீந்தி 
பத்துக்கு தெற்கே 8 - மைலில் இருக்கிறது . எல்லாசெளகரி 
யங்களும் உண்டு. இதைப்பற்றி அக்சாலத்தில் நான் இங்கி 
லீஷில் எழுதிய குறிப்பையும் மேலேகாண்க . 


அடைப்பை 


Cape Comorin 


The " Lands End of India . 


0 


To the tourist in India who has travelled far a field in 
search of sea - resorts , there is assuredly no more interesting 
spot than Cape Comorin , the " Lands End" of India . It is , 
the southern Extremity of the Indian continent . The place 
can be reached by Motor Bus from Trivandram . 


விஷ்ணுஸ் தல மஞ்சரி . 


47 


On the mainland at the water s edge is situated the 
celebrated Fane dedicated to KANYA KUMAARI, to 
which pilgrims from all parts of India flock to worship her 
and bathe in the holy waters of the Sea , which is being 
one of the five sacred bathing places in India . 

H. H. the Maha Rajah, and the Members of the Royal 
Family too , pay their annual homage to the goddess by 
visiting the place regularly once a year . 


One peculiar feature of the Cape is that sands of 
different colours and sizes resembling rice and other grains 
are found in large quantities along the coast . An interesting 
legend says that the God Siva of Suchindram Temple 
which is situated 8. Miles North of the Cape, wishing to 
marry the KANYA of this place, carried on negotiations 
and every arrangements for the Marriage was settled. Vast 
hoards of provisions and other things required for the 
Marriage feast were got ready . But at the eleventh moment 
some unfortunate circumstancs happened and the Marriage 
negotiations were broken off, a complete rupture ensuing 
between the parties. The rice and other grains provided 
for the wedding had to be thrown away useless; hence the 
presence of sands of various Colours , and dimensions 
all about the Cape, especialty the Sands resembling 
rice. 


On the beach is an old conspicus stone Fort called 
Vattakota Fort, nearly a Mile North of the Cape. This is 
one of the biggest Fort constructed mainly of granite 
blocks in Southern India. 

From the top of the Port one could have a beautiful 
View of the Cape, the Port and the vast blue expanse of 
the Indian Ocean . 


1 


தருவையாறு 6 - மைலில் 2 

பரான ர். தலங்கள் 
Such , in briet, is Cape Comorin , the " Lands End" . 
of India. The grand blue expanse of the sea , the bright 
sky above , the grey boulders on which the white breakers 
incessantly dash , the sea - gulls that are alarmed by the 
rolling of the huge wave and leave their snug corners in th : 
rocks to spread their white wings against a cloudy sky , the 
fishermen happy in their catamarans braving the surgizi! 
sea , the hundreds of varieties of beautiful shells and cora 
that lie scattered about on the coast , che delicious breez: 
of the evening , enchanting moon light which poets wou: 

love to sing about , the glorious rising and setting of i : 
- Sun - all these and more can neither be properly describe: 

nor even imagined except by the fortunate few who hav: 
ever visited the Cape. 

To the old proverb " See Naples and die, " we me : 
bold to add another , See the Cape and die , 

If you desire to learn all abont the Cape, please rel 
the General Sketch of the Geology of Travancore and to 
Cynosure of Travancore . 

82 பெரும்புலியூர் 
ப்ரபாவம் .--சுந்தராகப்பெருமாள் , சௌந்தர்யகா 
சுந்த விமானம் , சா வேர். தி , கிழக்கே திருமுகமண்டம் 
நின்ற திருக்கோலம் , சிவபெருமானுக்கும் , பதஞ்சலி 3 . 
க்ரபாதமஹான்களுக்கும் , 

திருாழிசையாழ்வ ருக்கு 
ப்ரத்யஷம் . 

இது திருவை பாற்றுக்கு மேற்கே 1 - மைலில் இ 


* 


விஷ்ணு ஸ்தல மஞ்சரி 


49 


திருமழிசை ஆழ்வார் திருக்குடந்தையாத்திரைச்செல் 
லும் வழிஇடையே , பெரும்புலியூர் என்கிற இந்த க்ஷேத்தி 
ரத்தில்வந்து , ஒரு திண்ணையில் எழுந்தருளியிருக்க , அங்கு 
வேதமோதிக்கொண்டிருந்த அந்தணர்கள் , ஆழ்வாருடைய 
மகிமையை அறியாமல் , அவர் தாழ்ந்தஜாதி என்றெண்ணி 
வேதமோதுவதை தவிர்த்துநிற்க , அக்குறிப்பையறிந்து, 
ஆழ்வாரும் வேறோர் அகத்து மேடையில் சென்று வீற்றி 
ருந்தார் . வேதாத்தியாயிகள் மீண்டும் வேதபாராயணம் 
செய்யத் தொடங்கி , விட்டவாக்கியம் தொன்றாது மயங்கி , 
வந்த அதிதியை அலக்ஷியம் செய்ததே என்றறிந்து , அவ 
ரிடம் சென்று சேர , ஆழ்வாரும் அதனை அறிந்து கறுப்பு 
நெற்களை கையுகிராலே பிளந்து அவர்கள் விட்டசொற் 
தொடரை , குறிப்பித்தருளிய மாத்திரத்திலே " கிருஷ்ணா 
நாம் வ்ரீஹீணாம் நகநிர்பின்னம் ” என்ற வேதவாக்கியம் 
அவர்களுக்கு தோன்றிற்று . உடனே அவர்கள் இவரை 
பிரதக்ஷிணப்ரணாமாதிகளால் உபசரித்து கிருதார்த்தரானார் 
கள் என்றும் , அப்போது அவ்வூர் திருக்கோயிலில் எழுந்த 
ருளியிருக்கின்ற சுந்தரராஜப் பெருமாள் இவ்வாழ்வார் எந் 
தெந்தமுகமாகத் திரும்புகின்றனரோ அந்தந்த முகமாய் 
திரும்பியருள , அவ்வாச்சரியத்தை அர்ச்சகர்மூலமாயறிந்து 
அவ்வூரார் அனைவரும் அங்கு யாகஞ்செய்துக் கொண்டிருந்த 
பெரும்புலியூரடிகளிடதே சென்று , இச்சங்கதியை சொல்லச் 
தீக்ஷதரும் வந்து ஸ்ரீபக்திசாரரைக் கண்டுகளித்து 

யாகத் 
திற்கு எழுந்தருள வித்துக்கொண்டுபோய் அவருக்கு அக்ர 
பூஜைசெய்திட்டார் . அதைக்கண்டு அசூயைகொண்ட வேதி 
யர்கள் அவரைநிந்திக்க , தீக்ஷதரும் அவர்களை யடக்கி யரு 
ளவேண்டுமென்று ஆழ்வாரைபிரார்த்திக்க , ஆழ்வாரும் 

7 


2 


50 


புராண ஸ்தலங்கள் 


"" அக்கரங்களக்கரங்களென்று மாவதென்கொலோ . இக் 
குறும்பை நீக்கியென்னை யீசனாக்கவல்லை யேற் , சக்கரங் 
கொள்கையனே சடங்கர் வாயடங்கிட , உட்கிடந்த வண் 
ணமே புறம் பொசிந்து காட்டிடே " என்று விஜ்ஞாபிக்க எம் 
பெருமான் திருமகளும் நிலமகளும் திருவடி வருடப்பெரிய 
திருவனந்தாழ்வான் மீது அறிதுயிலமரும் திருவுருவத் 
தை இவரது திருமேயினிலே , தோற்றுவிக்க அனைவரும் 
அந்த திவ்யமங்கள விக்ரஹத்தை ஸேவித்து ஆழ்வாருடைய 
அபாரமான விபவத்தை உணர்ந்து , அவருடைய திருவடித் 
தாமரைகளிலே ஸாஷ்டாங்கமாகத் தண்டன் சமர்ப்பித்து 
அபராதக்ஷாமன் 

மணஞ் செய்து கொண்டார்கள் என்கிற 
ஐதிஹ்யம் பிரசித்தமிறே. 


83 கஞ்சனூர் . 


ப்ரபாவம் .-- சுந்தரராஜப்பெருமாள் , சௌந்தர்ய வல்லி 
த்தாயார் , காவேரிந்தி , நின்ற திருக்கோலம் , கிழக்கே திரு 
முகமண்டலம் , காவேரிக்கு ப்ரத்தியக்ஷம் . 

து துரை ஸ்டேஷனுக்கு வடக்கே 3 - மைலில் 
இருக்கின்றது . 


84.செஞ்சி . 


இங்கு 400 முதல் 600 அடிகள் வரையில் உயர்ந்தி 
ருக்கும் மூன்று மலைகளுக்கிடையில் இராஜகிரி என்னும் 
மலை மிசை 7- மைல் விஸ்தீரணமுள்ளதாய் கட்டப்பட்ட 
கோட்டைக்குள் புராதனமான ரங்கநாதன் சன்னிதி விசே 
ஷம் . மகம்மதியர்கள் பயத்திற்காக கொண்டுவந்து இங்கு 
பறைத்து வைத்திருந்த ஸ்ரீரங்கநாதர் உத்ஸவவிக்ரஹத்தை 
மணவாளமா முனிகள் மறுப்படியும் ஸ்ரீரங்கத்துக்குக் 


விஷ்ணு ஸ்தல மஞ்சரி 


51 


கொண்டு போனதாகச் சொல்லப்படுகிறது . இந்தக்கோட் 
டையின் அற்புதக்காக்ஷி அனைவரும் பார்க்கத்தகுந்தது . 


இது திண்டிவனம் ஸ்டேஷனுக்கு மேற்கே 18 மைலி 
லிருக்கின்றது . வண்டிகளுண்டு . 


85 மணக்கால் . 


இது மணக்கால்நம்பி அவதாரஸ்தலம் . பெரிய தொரு 
ஸ்மார்த்தகிராமம் , வரதராஜப்பெருமாள் கோயில் பிரசித் 
தம் . இது ஸ்ரீரங்கத்துக்கு வடகிழக்கே 8 - மைலிலுள்ள 
லால்குடிக்கு வடகிழக்கே மைலில் இருக்கின்றது . 


86 பாபநாசமலை . 


ப்ரபாவம் : - சிம்மகிரி . நரசிம்மஸ்வாமி , லக்ஷ்மிதேவி , 
பாபநாச தீர்த்தம் , மேற்கே திருமுகமண்டலம் . இது சேலம் 
துக்கு மேற்கே 1 - மைலில் இருக்கிறது . 


87. நாமக்கல் . 


இந்த ஊர் மத்தியில் ஒரு சிறு மலை இருக்கின்றது . 
இதை சாளிகிராமம் என்று சொல்லுகிறார்கள் . ஹனுமார் 
இமய மலைக்குச் சென்று சஞ்சீவி மலையை கொண்டு வரும் 
போது கண்டகி நதியிலிருந்து கொண்டு வந்த சாளிகிராம 
சிலையை இங்கு ஸ்தாபித்ததாகச் சொல்லப்படுகிறது . ஆகை 
யால் இது சாளிகிராம க்ஷேத்திரம் என்று வழங்கி 
வருகிறது . 


இந்த மலைக்கு மேற்புறத்தில் நரசிம்ம ஸ்வாமி ஸந்நிதி 
யும் கீழ்புறத்தில் ரங்கனாதன் சந்நிதியும் இருக்கின்றன . 


521 


புராண ஸ்தலங்கள் 


மலைக்கு மேற்க்கே சிறிது தூரத்தில் ஹனுமார் கொயில் 
ஒன்றுளது . ஹனுமார் அதிகம்பீரமாய் சேவை சாதி 
க்கின்றார் . கமலாலயமும் நரசிம்மதீர்த்தமும் முக்கிய 


மானவை . 


கின்றது . 


தாயாருக்கு நாமகிரி அம்மா என்று திருநாமம் . 
லக்ஷிமிதேவி கமலாலயத்தில் பெருமாளைக் குறித்து தபசு 
செய்ய , பிரீதியடைந்த நரசிம்மன் 

தாயாருக்கு பக்தர் 
களுடைய வியாதிகளை நிவர்த்திக்கவும் , பேய் பிசாசுகளை 
போக்கவும் , ஸ்திரீகளின் மலட்டுத்தன்மையை நீக்கவும் , 
அவர்கள் அபேக்ஷிதங்களை கொடுக்கவும் வரமளித்தாரா 
கையால் , இங்கு தாயாருக்கு முதல் பூஜை செய்யப்பட்டு 
வருகின்றது . 

இது சேலத்திலிருந்து 34 மைலும் , சங்கரீதுர்கத்தி 
லிருந்து 26 - மைலிலும் ; கரூரிலிருந்து 20- மைலிலும் இருக் 

மோட்டோர் பஸ்ஸுக்ளும் ஜட்கா வண்டி 
களுமுண்டு . சங்கரிதுர்க்கத்திலிருந்து போனால் வழியில் 
6 -வது மைலில் பிரபல சிவஸ்தலமாகிய 

திருச்செங்கோடு இருக்கின்றது . அழதிய ஊர் . சத்திரங் 
களும் ஹோட்டல்களும் கிளப்புகளும் இருக்கின்றன . 
எந்த சிவக்ஷேத்திரங்களிலுமில்லாத 6 அடி உயரத் 
தில் வெள்ளைக்கல்லில் உருவத்தோடு அமைக்கப் 
பெற்ற அர்த்தநாரீச்சுவரர் சேவைக்குறியது . மலை 
மேலுள்ள இந்த சிவாலயத்தில் ஆதிகேசவப் பெருமாள் 
சந்நிதி தனிமையாக அமைக்கப் பெற்று வடகலை 
திருநாமமிட்டு , வைணவாராதம் செய்யப்பட்டு வரு 
கிறது . 
கொங்கு நாட்டிலுள்ள கருவூர் , பூண்டி , பவானி , பேரூர் 
முதலிய எல்லா சிவ ஷேத்திரங்களிலும் சிவாலயத்துக் 


விஷ்ணு ஸ்தல மஞ்சரி 


குள்ளேயே விஷ்ணுவாலயம் தனியாக அமைக்கப் 
பெற்றுள்ளது . பெருமாளுக்கு திருமண்காப்பு சமர்ப் 
பித்து பிரதக்காகவே ஆராதனை செய்யப்பட்டு வருகின் 

றது . கொங்கு நாட்டில் மட்டிலும் வைதிகமான 
வைணவாலயங்கள் தனிமையாக வில்லாமல் சிவாலயங் 
களிலேயே பிரதிஷ்டை செய்திருப்பதற்கு யாது காரணமோ 
அறிகிலோம் . 

88. கதிரி 
பிரபாவம்- நரசிம்மஸ்வாமி , லக்ஷ்மிதேவி , நரசிம்ம 
தீர்த்தம் , பிருகுதீர்த்தம் , அர்ச்சுன தீர்த்தம் , கதிரி விருக்ஷம் , 
பிரஹ்லாதாழ் வானுக்கு ப்ரத்யக்ஷம் . கதிரி விருக்ஷத்தைப் 
பிளந்துக் கொண்டு வெளிதோன்றிய பாவனை . திரிகாலபூஜை 
நடக்கின்றது திருப்பதியில் போல லதா உத்சவங்கள் 
நடத்தப்படுகின்றன . கற்பூரஹாரதிக்கு , ரூ 1. ஸஹஸ்ர 
நாமார்ச்சனைக்கு, ரூ . 1-4- அஷ்டோத்தரத்திற்கு , அணா 
10. பஞ்சாம்ருத அபிஷேகத்திற்கு ரூ . 3 . 

இது M.S.M. Ry . , தர்மாவரம் - பகாலா லைனில் 
கதிரி ஸ்டேஷனுக்கு மைலிலிருக்கிறது . சத்திரமிருக்கிறது. 
கோயிலிலும் வசதியுண்டு. 


89. புஷ்பகிரி 
இந்த க்ஷேத்திரம் வடபெண்ணாற்றங்கரைமேல் 
விளங்குகின்றது . இதை வைணவர்கள் திருமலை மத்திய 
அஹோபில மென்றும் , சைவர்கள் மத்திய 
மென்றும் சொல்லுகிறார்கள் . 


கைலாச 


கேசவஸ்வாமி சந்நிதியும் இராகவள்லாமி சந்நிதியும் 
காசிவிசுவனாதர் ஆலயமும் ஸ்ரீமத் சங்கராசாரியர் மடமும் 
இருக்கின்றன . 


54 


புராண ஸ்தலங்கள் 


இது கடப்பையிலிருந்து கற்சாலை மார்கமாய் 10 
மைலிலும் , கமலாபுரம் ஸ்டேஷனிலிருந்து வடக்கே 5 மைலி 
லும் இருக்கின்றது . வண்டிகள் கிடைக்கும் . சத்திரமிருக் 
கின்றது . ஹோட்டலில்லை . மிக்கவச தியுள்ள இடம் . 


90 , துவாரகா திருமலை 
சுதர்சன க்ஷேத்திரம் . ஸ்ரீ வேங்கடாசலபதி , அலர் 
மேல் மங்கைத்தாயார் , சுதர்சன புஷ்கரிணி , நரசிம்ம 
தீர்த்தம் , தெங்கலை சந்நிதி , வைகானச ஆராதனம் . 

இது M.S M. Ry . , Bheemadole ஸ்டேஷ 
னுக்கு மேற்கே 11 மைலில் , 48 படிகட்டுகளையுடைய மலை 
மிசையிருக்கின்றது. வண்டிகள் கிடைக்கும் சத்திரமிருக்கி 
றது . இந்த மலையிலுள்ள பெரிய . பாறைகளை 

உடைபத் 
தாலும் சிறுகற்களை உடைத்தாலும் அதில் சுதரிசனமிருக் 
கும் .. அற்புதக்காக்ஷி . 


91. திரியம்பகம் 


இது கோதாவிரி நதியின் உத்பத்தி ஸ்நானம் . கோமுகி 
போன்ற 

ஒரு கற்பாறைனூடேயுள்ள ( குகையினின்றும் 
கோதாவிரிநதி உத்பவித்து பிரவ ஹிக்கிறது . திரிமூர்த்தி 
களுக்கும் இங்கு ஆலயமுள்ளனவாயினும் சிவாலயம் பிர 
சித்தம் . இதை ஒரேநாளில் பார்த்துவர வேண்டும் . குளிர் 
தாங்கமுடியாது . பஞ்சவடி யிலிருந்து வடமேற்கே 
20- மைலில் இது இருக்கின்றது . மார்க்கமத்தியில் ஆறுமை 
லிலுள்ள கங்காபூரில் ஒன்பது ஆலயங்களும் கோதாவரி 
மலை உச்சியிலிருந்துவிழும் காக்ஷி அத்யாச்சரியும் . 


விஷ்ணு ஸ்தல மஞ்சரி 


92 ஸித்தபுரம் ( மாத்துருகயை ) 
இது B B & C. I. Ry . பம்பாயிலிருந்து அமதபாத் 
மார்க்கமாய் டில்லிக்குப்போகும் லைனில் Sidhpur சித்பூர் 
ஸ்டேஷனிலிருந்து இரண்டுமைல் தூரத்திலிருக்கிறது .. 
வண்டி வசிதிகளிருக்கின்றன . இவ்விடத்திலும் பண்டாக் 
கள் அதிகம் அவர்கள் வீடுகளிலும் தங்கலாம் . துவாரகை 
மடத்தை சார்ந்த சங்கராசாரியமடம் இங்கொன்றிருக்கிறது . 
தனிகர்களான யாத்திரைக்காரர்கள் இம் படத்தில் ஸஹஸ்ர 
போஜனம் செய்து வைக்கிறார்கள் . 


இந்த க்ஷேத்திரத்தில் தான் கபில தேவஹூதி ஸம்வ 
தமானது நடந்ததென்று ஐதிஹ்யம் . இறுதியில் புத்திர 
னால் உபதேசமடைந்த மாதா இவ்விடத்தில் சித்தியடைந் 
தமையால் இதற்கு மாத்ருகையை என்று பெயராயிற்று . 
மாதவை மாத்திரம் • இழந்தவர்கள் முதல் வருஷமான 
வுடன் இவ் விடத்தில் பிண்டம் போட்டு மாதர்வுக்கு 
முத்தியுண்டாக்க இவ்விடம் வந்து சிராத்தம் செய்கிறார் 
கள் . எப்போதும் யாத்திரைகாரர்கள் வந்து கொண்டே 
இருக்கிறார்கள் ? ஸாஸ்வ தீந்தி சமீபத்தில் 

ஒரு குண்டம் 
இருக்கின்றது . அதன் கரையின்மேல் ஒருகபில மூர்த்தியம் 
தேவஹூதியில் ஒரு மூர்த்தியுமிருக்கின்றன . அக்குண்டத் 
தில் தான் பிண்டம் போட வேண்டியது . கண்ணன் 
கர்த்தம் பிரஜாபதி கோயில்களுமிருக்கின்றன . 

துருக்கர்கள் காலத்தில் நம்பரதகண்ட க்ஷேத்திரத்தில் 
அதிக மான சித்திரவேலைகளுடன் அமைக்கப்பட்ட சிலை 
தெளெல்லாம் உடைக்கப் பட்டு சிதரிக்கிடைப்பதைக் காண 
கண்களின் 

வடிகிறது . அபூர்வமான சித்திரைவேலை 
யுடன் கூடிய முன்முக மண்டபத்தை வெவ்வேராக பிரிக்க 


- 


56 


புராண ஸ்தலங்கள் 


முடியாதபடி - மாட்டுக் கல்லுகளால் கட்டப்பட்டிருப் 
பதால் அதை அப்படியே விட்டுவிட்டார்கள் . அதைப் 
பார்த்தவர்கள் ஆச்சரியப்படாமலிரார் , மூலஸ்தான கோ 
புரத்தை பாதியிடித்து அதை மசீதியாக வைத்திருக்கிறார் 
கள் , லிங்கத்தைப் பேர்த்து உடைத்து எறிந்து விட்டி 
ருப்பதைக்காண சகிக்கமுடியவில்லை. காசியில் விசுவநாதன் 
கோயில் போல் இதுவும் மசீதியைச் சேர்ந்தே இருக்கிறது . 
இதுவுமன்றி இந்த க்ஷேத்திரத்திலுள்ள அந்தணர்களை 
பலாத்காரப் படுத்தி தங்கள் மதத்தில் சேர்த்துவிட்ட 
தால் பாதிப்பேர் இப்போதும் துருக்கர்களாகவே யிருக்கி 
றார்கள் . ஆனால் அவர்கள் தங்கள் வீட்டுப் பெயர்களை 

ன்னும் விடவில்லை . இவர்கள் அன்னிய தேசங்களுக்குப் 
போய் வியாபாரம் செய்து கொண்டு தனவந்தர்களா 
யிருக்கின் றனர் . புண்ணியம் சம்பாதித்துக் கொள்ள 
க்ஷேத்திர தீர்த்த யாத்திரையாக வந்த யான் இதை 
எல்லாம் பார்க்கும் பாப மிருந்தபடி என் ? 


93. சித்திரகூடம் 
ப்ரபாவம் .-- சீதாராமன் சந்நிதியும் , இன்னும் அநேக 
ஆலயங்களுமிருக்கின்றன. இங்கு தாசரதி சீதாலக்ஷ்மண 
கடன் பத்து வருஷம் எழுந்தருளி யிருந்தனர் . கோடி 
தீர்த்தம் , திவான் கங்கா , ஹனு பதாரா , பாடக்சிலா , அன் 
ஸ்யா , குப்தகோதாவிரி , பரத்கூபம் , இவைகள் முக்கியமான 
தீர்த்தங்கள் . 

மார்க்கமும் வசதிகளும் . - இது ( G. 1. P. Ry. , 
( Karvi ) கார்விஸ்டேஷனிலிருந்து 3 - மைலிலும் , சித்திர 
கூடம் ஸ்டேஷனிலிருந்து 3 - மைலிலும் , சீதாப்பூரிலிருந்து 
5- மைலிலுமிருக்கின்றது . தருமசாலைகளும் மடங்களுமிருக் 
கின்றன . வண்டிகளுண்டு . 


விஷ்ணு ஸ்தல மஞ்சரி 

57 . 
குறிப்பு.- 

மந்தாகினி நதியில் பராத்தம் விசேஷம் . 
புராணலங்கா என்று ஒரு மடமிருக்கிறது . அம்மடம் மலை 
க்கு சமீபம் . வாசயோக்யமான ஸ்தலம் . சதாவர்த்தியும் 
கொடுக்கிறார்கள் . மலைமேல் எங்கும் காடாகையால் பிரதி 
க்ஷணம் செய்வதன்றி அதன் மேல் ஏறுவதில்லை. மலை பன் 
னிரண்டு மைல் சுற்றளவுள்ளது . 


94. சீதாபூர் . 


ப்ரபாவம் .-- மந்தாகினி நதியின் கரையில் சக்கரவர்த் 
தித் திருமகன் சந்நிதி யிருக்கிறது . யாத்திரிகர்கள் நதியில் 
நீராடி தீர்த்த சிராத்தம் செய்து அப்பரமனை தரிசிப்பர் . 
இது ( 

( G. I. P. Ry . ) கார்விபட்டணத்திற்கு 5 - மைல் 
தூரத்தில் பைசுனி நதியின் வடகரையிலிருக்கின்றது . இவ் 
விடத்தில் எல்லா வசதிகளுமுண்டு . இவ்வூரில் பெரும் 
பாலோர் தென்னாசாரிய சம்பிரதாயஸ்தர்களாக யிருக் 
கிறார்கள் . 


95 வால்மீகி ஆம்ரமம் 


து மணிக்பூர் ஜங்ஷனிலிருந்து சித்ரகூடம் செல்லும் 
ரஸ்தாவிலிருக்கிறது . குருவி ஸ்டேஷனுக்கு தெற்கேமூன்று 
மயில் தூரத்திலுள்ளது . வால்மீகி ஆஸ்ரமமென்னும் 
பெயரே ஊருக்கும் பெயராயிருக்கின்றது . ஊருக்குச் 
சிறிது தூரத்தில் வால்மீகிநதிக்கரையில் , ஒருசிறுகுன்றின் 
மேலே பகவான் வால்மீகி ஆஸ்ரமம் சிலபாகவதர்களால் 
சூழப்பட்டு விளங்குகின்றது . அவ்விடத்தில் ஸ்ரீவால்மீகி 
மகரிஷி வந்நிதியிருக்கின்றது . 


8 


58 

புராண ஸ்தலங்கள் 

96 பரத்வாஜாஸ்ரமம் 
இது யமுனை நதியின் உத்தரதீரத்தில் இருக்கின்றது . 
வெகு ரமணீயமானது . இவ்விடத்தில்தான் ஸ்ரீ ஷீதாலக்ஷ் 
மண பரிவாரங்களுடன் கூடின ஸ்ரீராமமூர்த்திக்கு பரத்வாஜ 
முனிவர் காமதேனுவைக்கொண்டு விருந்தளிக்கப்பட் 
டது. இதுவால்மீகி ஆஸ்ரமத்துக்கு வடக்கே 35 - மயிலிலும் 
மணிக்ப்பூர் ஜங்ஷனிலிருந்து பிரயாகைக்குச் செல்லும் ரஸ் 
தாவில் சங்கர்கார் ஸ்டேஷனிலிரங்கிச் சென்றால் 18 - மைலி 
லும் இருக்கின்றது . வண்டிகளும் ஸௌகர்யங்களும் 
உண்டு, 


97 நந்தி கிராமம் 


ஸ்ரீ ராமபிரான் வனவாசம் சென்றிருந்த காலத்தில் 
அவரது ஆக்ஞைப்படி இவ்விடத்தில் ஸ்ரீ பரதாழ்வான் 
ஸ்ரீ ராம 

சிம்மாசனத்தில் எழுந்தருளச் 
செய்து அரசு செலித்திய ஸ்தலம் . 


பாதுகையை 


அழகான படித்துறைக ளோடு கூடிய பரதகுண்டம் 
என்ற ஒரு பெரிய தடாகமும் அதன் மேற்கரையில் காளி, 
கௌரிசங்கர் ஆலயங்களும் தென்பக்கம் கயாகுண்டமும் 
இருக்கின்றன . இங்குயாத்திரிகர்கள் பிதிர்களுக்கு பிண்ட 
பாதானம் செய்து போகுரார்கள் . 


இது அயோத்தியிலிருந்து பிரயாகைக்குச் செல்லும் 
ரோட்டில் 14 - மைலிலிருக்கின்றது . அயோத்தியிலிருந்து 
வண்டிகிடைக்கும் . 


விஷ்ணு ஸ்தல் மஞ்சரி 


59 


98 புஷ்கரம் 


ப்ரபாவம் .-- பரமபுருஷன் , புண்டரீக வல்லித்தாயார் , 
மங்கள விமாநம் , புஷ்கர தீர்த்தம் , கிழக்கே திருமுக மண் 
டலம் , வீற்றிருந்த திருக்கோலம் , பிரமதேவருக்கு ப்ரத் 
யக்ஷம் . இங்கு பிரமாலயம் மிகப்பிரபலமானது . அஷ்ட 
சுயம்பு ஸ்தலங்களில் ஒன்று . இங்கு பகவான் தீர்த்தரூபி 
யாயிருக்கின்றார் . 

மார்க்கமும் வசதிகளும்.-- இது Ajmir ஆஜ்மீர் ஸ்டே 
ஷனுக்கு தென்மேற்கில் 7 - மைலிலிருக்கிறது . வண்டிகளு 
ண்டு . தர்மசாலைகளிருக்கின்றன . இங்கு பதரி நாயாயணன் 
சந்நிதியும் , வராகஸ்வாமி சந்நிதியு மிருக்கின்றன . இங்கு 
சென்னைஸ்வாமிகள் தான் திருவாராதனஞ் செய்கிறார்கள் . 
இவ்விடத்திலும் பிருந்தாவனத்திலும் அயோத்தியிலும் நம் 
தேசத்து ஆசாரப்படி இயல்சேவை செய்து தீர்த்தப்ரசா 
தங்கள் கொடுக்கின்றனர். பாஞ்சராத்திர - ஆராதனம் . 
தெங்கலை சந்நிதி . இதில் பாகனோடு கூடிய இரண்டுயானை 
கள் சலவைக்கல்லினால் செய்யப்பட்டிருக்கின்றன . இங்கி 
ருக்கும் பெரிய பிள்ளையார் விக்கிரகத்திற்கு தெங்கலை திரு 
நாமம் விலக்ஷணமாய் சாத்தப்பட்டிருக்கின்றது . பிரம்மா 
தபசு செய்தயிடத்தில் அவருக்கும் அவர்பத்தினிகளுக்கும் , 
தனித்தனியாய் பிரஜாபதி , காயத்ரி , சாவித்ரி , ஸரஸ்வதி 
குன்று களென நாங்கு குன்றுகளிருக்கின்றன . போகிறவர் 
கள் திருமண் கதிர் கொண்டு கொடுத்தால் அவர்களுக்கு 
வெகு சந்தோஷம் . இங்கு தாமரைமணிகள் கிடைக்கும் . 
அவசியம் வாங்கத்தக்கது , 2 - மைலில் வெகு அருமையான 
தீர்த்தமிருக்கிறது . அவ்வூராரைக் கொண்டு அவசியம் 
ஸ்நாநம் செய்யவேண்டியது . வெயிற்காலத்தில் சந்நிதியில 
கிலும் தெருவிலாகிலும் அடிவைக்க முடியாது . 


லா 


காலை 


60 

புராண ஸ்தலங்கள் 
10- மணிக்குள் சமையல் முதலானதை முடித்துக்கொண்டு 
நாலுமணிவரையிலும் வீடுகளில் பதுங்கியிருக்க வேண்டும் . 
ஏரியில் முதலைகள் , விசேஷம் . 

. 


99 அவந்திகை . 
ப்ரபாவம் .-- கண்ணன் நாராயணன் , திருமாமகள் நாச் 
சியார் . தாரகவிமாநம் , நித்யபுஷ்கரிணி , தேவபுஷ்கரிணி 
வடவிருக்ஷம் , தெற்கே திருமுக மண்டலம் . நின்றும் கிடந் 
தும் விளங்குந் திருக்கோலம் . தேவர்களுக்கும் , சாந்தீப 
முனிவருக்கும் ப்ரத்யக்ஷம் . 


மார்க்கமும் வசதிகளும் . - இது Ujjain உஜினி என்ற 
ஓர் அழகிய பட்டண்ம் . சந்நிதி ஸ்டேஷனுக்கு ஒரு மைல் 
தூரத்திலிருக்கிறது , தர்மசாலைகளுமிருக்கின்றன . இது 
முத்திநகர் ஏழினுள் ஒன்று . இந்நகர்வாசியாகிய சாந்தீப 
முனிவரிடத்தில் கண்ணபிரான் வேதா த்யனம் செய்தனன் 


100 பிருந்தாவனம் 


ப்ரபாவம் - ராதாவல்லபன் , ராதாதேவி, வஸ்திரா 
பஹரண தீர்த்தம் , யமுனாந்தி , கிழக்கேதிருமுகமண்டலம் , 
நின்ற திருக்கோலம் , பாதாதேவிக்கு பிரத்யக்ஷம் . 

கண்ணபிரான் திருவவதாரஞ் செய்து திருவாயர்பாடி 
யில் வளர்ந்தருளிய பிறகு யாதவ ரெல்லாம் விருந்தாவனத் 
தில் குடியேறினர் . ஆங்கு கண்ணபிரான் அனேக அற்பு 
தாநந்தலீலைகளைச் செய்தருளினதை ஸ்ரீபாகவதாதிபுராணங் 
களில் விசதம் . 


விஷ்ணு ஸ்தல மஞ்சரி 

61 
இங்கு முக்கியமாய் தரிசிக்க வேண்டியவைகள் . 
1 யமுனைக்கரை யோரமாய் 32 ஸ்நானகட்டங்கள் 
இருக்கின்றன . 
2 காளிங்க மடு , 3 கடம்ப வருக்ஷம் , 
4 r ரகாட் ( வஸ்திராபஹரண லீலையை அமைத்திருகும் 
காட்சி ) 
5 கேசிகாட் , 6 வில்வவனம் ( லட்சுமி நிவாசம் ) 
7 நிதுவனம் (இராதா நிவாஸம் , இங்குள்ள அனேக வித 
பட்சி ஜாலங்களும் வானரக்கூட்டங்களும் மற்றெந்த 
உயிர் பிராணிகளும் இராக்காலத்தில் இங்கு தங்குவதில்லை 
யாம் . ஆச்சரியம் . ) 
8 கோபீஸ்வர மஹாதேவர் ( பகவானுடைய அற்பு தலீலை 
களைக்காண சிவபிரான் கோபிகாஸ்திரிவேஷம் பூண்டு சில 
காலம் கண்ணணுடன் வசித்துவந்தனர் எனச்சொல்லப்படு 
கிறது ) 
9 ரங்கமந்திரம் ( கோவர்த்தனம் ரங்காசாரியஸ்வாமிகள் 
விசேஷபொருள் செலவிட்டு ஸப்தபிராகாரத்தோடு கட்டி 
வைத்திருக்கின்ற ரங்கமன்னார் சந்நிதி . இந்தச் சன்னிதியில் 
தென்னாட்டு ஸ்ரீ வைஷ்ணவஸம்ப்ரதாயப்படி பாஞ்சராத் 
ராக மொத்த திருவாராதனை செய்து இயல் சேவை முடித்து 
தீர்த்த ப்ரசாதங்கள் வழங்கு கின்றனர் . இங்கு இரண்டு 
வேளை களிலும் தேசாந்திரிகளுக்கு ஜாதிபேதம் சமயபேதம் 
பாராட்டாமல் யாவத்திராளுக்கும் அலங்கார ப்ரஸாதம் 
கொடுக்கப்படுகின்றன 


புராண ஸ்தலங்கள் 
இது பிருந்தாவனம் ஸ்டேஷனுக்கு கிழக்கே 3 - மைல் 
| லிருக்கிறது . மதுராபட்டணத்திற்கு வடக்கே 6 - மைல் 
தூரத்தில் யமுனையின் கரை மேலிருகிறது . நல்லரோட்டு . 
வண்டிகளுண்டு . ரங்கமன்னார் . சன்னிதியில் இடவச 
களுண்டு . 


101 கோவர்த்தனகிரி 


கோபாலர்களையும் கோக்களையும் ஏழுநாள்வரையில் 
விடாமல் இந்திரனால் பெய்வித்த கல்மாரியைக் , காக்க 
குடையாக வெடுத்துக்காத்த கோவர்த்தன கிரியானது 
10 - மைல் சுற்றளவுள்ளது . யாத்திரைக்காரர் அதை வலம் 
வந்து தண்டம் சமர்ப்பிப்பர் , பிரதக்ஷணம் செய்யும் 
போது மார்க்கமத்தியில் தங்குவதற்கு இடங்கள் உள்ளன . 

இது மதுராபட்டணத்துக்கு மேற்கே 9- மைல் தூரத் 
திலுள்ளது . மதுரையிலிருந்தே வண்டிகளை அமர்த்திக் 
கொள்ள வேண்டும் . 


102 பலதேவம் 


இந்த க்ஷேத்திரம் மதுராபுரியிலிருந்து 10 - மைல் 
தூரத்திலுள்ளது . பலராமன் சந்நிதி . மூர்த்தி 6 அடி 
உயர முள்ளது . அழகிய பெரிய ஆலயம் . ஜீரசாகரம் 
என்ற தடாகம் ஸ்நாநவிசேஷம் , யாத்திரிகர்கள் தங்கு 
வதற்கு சௌகரிய மில்லாத இடமாகையால் தரிசித்துக் 
கொண்டு 

உடனே திரும்பி விடுவது நல்லது . மதுரை 
யிலிருந்து வந்துபோக வண்டிக்கு வாடகை ரூ 3 . 


விஷ்ணு ஸ்தல மஞ்சரி 

63 
103 உகாலக்ஷேத்திரம் . 
இது ஸ்ரீ வராஹாவதாரஞ்செய்து இரண்யாக்ஷதனைக் 
கான்று கோரைப்பல்லால் யூமியை உத்தரித்த சூகரக்ஷே 
த்திரம் . பகீரதன் கங்கைகொண்டுவருமுன்னமே மேருவின் 
இளையபெண்ணாகிய குடிலாசக்தி கங்கை இங்கு இருக்கிறது . 

இது ஹரிதுவாரம் செல்லும் லயனில் உகாலக்ஷேத் 
திரம் ரெயில் ஸ்டேஷனுக்கு 2 - மைலில் இருக்கிறது . 


104 குருக்ஷேத்திரம் 


இந்த குருக்ஷேத்திரம் 1160 -சதுரமைல் விஸ்தீரண 
முள்ளது . இதில் 352 - புண்ணிய ஸ்தலங்களும் தீர்த்தங் 
களும் இருக்கின்றன . இந்தக்ஷேத்திரம் பிரமதேவரால் 
தெரிந்தெடுக்கப்பட்ட புண்ணிய ஸ்தலங்களில் ஒன்று . 
அயநம் அமாவாசை , பௌர்ணமி , மாதசங்கிரமணம் 
கிரஹணகாலங்கள் , அர்த்தோதயமஹோதய புண்ணிய 
காலகளில் ஸ்நானம் விசேஷம் , 


குருக்ஷேத்திரம் ஸ்டேஷனுக்கு மேற்கே 
1 - மைலில் யமுனையாற்றின்கரைமேல் இருக்கிறது . எல்லா 
வித சௌகரியங்களு முண்டு . 


105 ஹரித்துவாரம் 
பிரபாவம்.- ஆதிநாராயணன் , ஆதிலட்சுமி , ஆனந்த 
விமாநம் , ஹரிபாததீர்த்தம் , கங்காநதி , புஜங்கசயனம் , 
தெற்கே திருமுகமண்டலம் , தக்ஷப்ரஜாபதி நிமித்தமாக 
அஜருத்திரேந்த்ராதிகளுக்கு ப்ரத்யக்ஷம . சுகரும் பரிக்ஷி 
த்து மஹாராஜனும் தவஞ்செய்த ஸ்தலம் , 


64 

புராண ஸ்தலங்கள் 
மார்க்கமும் வசதிகளும் .-- இது HARDWAR . ஹரித் 
துவாரம் ஸ்டேஷனுக்கு 2 - மைல் தூரத்திலிருக்கின்றது . 
வண்டிகளும் தர்மசாலைகளும் இருக்கின்றன , நியூஸென்ஸ் 
அதிக உபத்திரவம் . இவ்வூர் ஜலம் அதிக உஷ்ணமான 
தால் சீதபேதி முதலானவைகள் உண்டாகும் . அதிக நாள் 
தாமதிக்கலாகாது . வெய்யற்காலத்தில் உஷ்ணம் அதிகம் . 
கால் பூமியில் வைக்கமுடியாது . 

பனிகாலத்தில் குளிர் 
சசிக்க முடியாது . இவ்விடத்திலிருந்து 15 - மைல் தூரத் 
திலுள்ள ருஷீகேசத்திற்கு 

வண்டிகளில் 

போகலாம் . 
பண்டாக்கள் அதிகம் . அவர்கள் அதிக தொந்தரவு 
செய்வார்கள் . 


ஸ்டேஷனுக்கு சமீபமாக தர்மசாலை இருக்கின்றது . 
பண்டாக்கள் வீடுகளிலும் தங்கலாம் , கிருஷ்ணகிரி கிருஷ்ணா 
சாரி என்று நம்தேசத்து ப்ராம்மணர் ஒருவர் இருக்கிறார் . 
அவர் இல்லத்திலேயும் தங்கலாம் . ‘ மலைக்குப் போகும் 
போது சாமான்களை இவரிடத்தில் ஒப்பிவித்துப் போக 
லாம் . 


குறிப்பு.-- மது தன்னை ஸம்ஹாரஞ்செய்த விஷ்ணு 
மூர்த்தியை இனி இது புண்ணியஸ்தலமாக எனவேண்டின 
மையால் அத்தகைய விஷ்ணுமூர்த்தி எழுந்தருளியிருக்கும் 
புண்ணிய தலமாகிய க்ஷேத்திரம் . இது ஸப்தபுரியில் 
ஒன்று . அரித்துவாரம் , கங்காத்துவாரம் , மாயாத்துவாரம் 
என்ற பெயர்களையுடையது. கங்கைமா நதி ஹிமாசலத்தின் 
மேலே வந்து இந்த க்ஷேத்திரத்தில் தான் முதலில் பூமியிலி 
றங்கி சுழன்று செல்லுகிறது . இது வைகுந்தத்திற்கு ஏறும் 
ஏணியாகவுள்ளது . ஹரிசரணகாட்டிற்கு சமீபத்தில் கங்கா 
தேவி தேவாலயமும் அதன் பிராகாரத்திலுள்ள ஸ்ரீ விஷ்ணு 
பாதமும் க்ஷேத்திர தரிசனத்திற்கு முக்கியமானவை . 


விஷ்ணு ஸ்தல மஞ்சரி 


65 . 


106 பிரயாகை 


ப்ரபாவம் . - ஆதி முதல்வன் , மாதவப்பெருமாள் , 
செங்கமல வல்லித்தாயார் , பாவன விமாநம் , திருவேணி 
சங்கமதீர்த்தம் , வடவிருக்ஷம் , புஜங்கசயனம் , கிழக்கே 
திருமுகமண்டலம் , மார்க்கண்டேயருக்குப் பிரத்யக்ஷம் 

மார்க்கமும் வசதிகளும்.- இது E. I , Ry . ALLAHABAD 
( P RA YA G ) பிரயாகை ஸ்டேஷனுக்கு தெற்கே 3 - மைலி 
லிருக்கிறது . B. N. W. Ry . , Izat Bridge. ஐஜெட் 
பிரிட்ஜிலிருந்து 1 - மைல் . இது ஒரு பெரிய பட்டணம் . 
அக்பர் இங்கு கோட்டை ஒன்று கட்டி அல்லஹாபாத் 
( கடவுள் பட்டணம் ) என்று பெயரிட்டான் . அதனால் 
இதற்கு அல்லஹாபாத் என்று பெய்ராயிற்று , வண்டிக 
ளுண்டு . தருமசாலையுண்டு. பண்டாக்கள் வீட்டில் தா மசிப் 
பது உசிதம் . இங்கு அஹோபில மடமுமிருக்கின்றது . 

குறிப்பு .-- காசிதண்டம் , கயாபிண்டம் , பிரயாகாமுண் 
டம் , எனவும் பிரயாகை தீர்த்த ராஜா வெனவும் சொல்லு 


உடைதிரைநீர்ப் பிரளயத்து மார்க்கண்டன் 

முதன்முனிவ ருறைவதாய 
வடதருவைப் புனிற்றுமதியலை புரட்டுங் 

கங்கையோடுவனைந்தவேணிக் 
கடவுளை வெண்மதி கொழிக்கும் பாலாழி 

துறந்து செழுங்கமலை யோடு 
மடியர் துயரகற்றுவலென்றினிதடைந்த 
மா தவனை யாங்கு கண்டான் . 

என்று காசிகாண்டம் கூறும் , 


9 


66 

புராண ஸ்தலங்கள் 
பிரயாகையிலிருந்து 95 - மைல் தூரத்தில் மொகல்சிரே 
என்ற ஸ்டேஷனும் அதற்கு 6 - மைல் தூரத்தில் காசியும் 
இருக்கின்றன . காசிக்குப் போக மொகல் சிரேயில் இறங்கி 
வேறு வண்டி யேற வேண்டும் . 

உலக சிருஷ்க்கு முன்னம் ஆதி முதலவன் “இவ்விடத் 
தில் ஆலமரத்தினிலையில் வசித்திருந்தன னாகையால் இந்த 
ஸ்தலத்திற்கு எப்போதும் நாசமில்லை என்றும் , பிரம 
தேவர் இத்தலத்தில் தசாசுவமேதம் செய்தனராகையால் 
தசாசுவமேதகட்டம் என்றும் , திருமகள் கேள்வன் வசித்தி 
ருந்த காரணத்தால் விஷ்ணுக்ஷேத்திர மென்றும் , பிரம 
தேவர் தன்பெயரும் விளங்கும் படி பிரார்த்தித்தமையால் 
பகவதாக்ஞையினால் விஷ்ணு பிரஜாபதி க்ஷேத்திர மென் 
றும் , யாகங்களுக்கு பிரதான -ஸ்தலமாகையால் ப்ரயா 
கை க்ஷேத்திரமென்றும் , இந்த க்ஷேத்திரத்திலுள்ள வட 
விருக்ஷத்தின் மூலத்திலிருந்து சிவபிரான் அதை எப்போ 
தும் காத்து வருகிறார் என்றும் வடபத்திரசாயியாகிய 
ஸ்ரீ மகா விஷ்ணு அத்தருவினிலையில் என்றும் பள்ளி 
கொண்டிருக்கிறார் என்றும் , பிரளய காலத்தில் மார்க்கண் 
டேயர் முதலிய முனிவர்கள் அத்தனி முதற் கடவுளது 
திருவயிற்றில் புகுந்திருந்தனர் என்றும் , பூர்வம் சாயா 
தேவி கர்ப்பமாயிருந்த போது சூரியன் ஸம்ஷலேஷத் 
தால் சிறிது பாகம் பிண்டமாயும் , சிறிது பாகம் த்ரவ 
மகாவும் ஸ்த்ராவமான தால் ஹரிஹரர்கள் அவ்விடத்துக்கு 
வந்து த்ரவரூபத்தை யமுனாந் தியாகவும் பிண்டரூபத்தை 
யமதருமனாகவும் கற்பித்தருளினார்கள் . பிறகு பகீரதனால் 
கொண்டு வந்த கங்கையும் யமுனையோடு கலந்தது . பிறகு 
இந்த ஸ்தலத்தை பிரமதேவர் தன்னால் துதிக்கவியலாது 
தம் தாமமடைய அப்போது ஸரஸ்வதி தான் வருணிப் 


விஷ்ணு ஸ்தல மஞ்சரி 

என் 
தாகச் சொல்லி பிரையாகைக்கு வந்து வருணிக்கமுடியா 
மல் விசனித்திருக்க கங்கையும் யமுனையும் ஸரஸ்வதியை 
தங்களோடிருக்க ப்ரார்த்திக்க , ஸ்ரஸ்வதி அவர்களை நோக்கி 
நான் உங்களைப் போல் இவ்விடத்தில் விளங்கி இருந்தால் 
பிரமதேவரைப் பார்த்து நான் லஜ்ஜை யடைய வேண்டிய 
தாயிருக்கு . மாகையால் நான் குப்தகாமினியாய் இருக்கி 
றேன் என்று சொல்ல அவர்களும் அங்கீகரித்தன ரென்றும் 
இவ்விடத்தில் யாதொருசிறிய தானம் செய்யினும் அது 
பெரிய தொருபலனைத் தருமென்றும் ஸ்தலமான்மியம் 
கூறும் . 


திரிவேணி- கங்கை பச்சிமவாகினி யாகவும் யமுனை 
பூர்வவாகினியாகவும் ஸரஸ்வதி அந்தர்வாகினியாகவும் 
இங்கு வந்து ஒன்று கூடுவதால் இதற்கு திரிவேணி என்று 
பெயராயிற்று . 

இவ்விடத்தில் ஸ்நானஞ் செய்வதனால் பிறவித்துன்பங் 
கள் நீங்கு மென்பது புராண பிரசித்தம் . ஸ்ரீமத் சங்கரா 
சாரியஸ்வாமிகளும் இங்கு வந்தபோது தனது தாயாருக்கு 
பிண்டம்ராத்தம் செய்ததாக சங்கர விஜயம் கூறுகின்றது .. 
யாத்திரிகர்கள் சுத்த கங்கை எடுத்துப்போவது இங்குள்ள 
கலப்பற்ற சுத்த கங்கையிலேதான் . தீர்த்தங்களில் முக்கிய 
மாய் தரிசிக்கவேண்டியவை . 

திரிவேணிம் மாதவம் சோமம் 
பாரத்வாஜஞ்ச வாசுகீம் 
வந்தே அக்ஷயவடம் பேஷம் 

ப்ரயாகம் தீர்த்தநாயகம் . 
1 திரிவேணி ( முக்கிய ஸ்நான கட்டம் . வழியில் பாதாள 
அனுமார் தரிசனம் .) 2 மாதவஸ்வாமி ( தாராகஞ்சில் ரோட்டு 
மார்கத்திலுள்ளது . ) 3 சோமேசர் ( யமுனையாற்றின் கீழ் 


68 

புராண ஸ்தலங்கள் 
கரையிலுள்ளது . ) 4 பரத்துவாஜாய்ரமம் ( இராமர் , சீதை 
ஹனுமார் சந்நிதிகளிருக்கின்றன . பட்டணத்தின் மேற்கி 
லுள்ளது . ) 5 வாசுகி ( சர்ப்பதரிசனம் ) 
6 அக்ஷயவடம் ( கோட்டைக்குள் ; இதுவும் , பஞ்சபாண் 
டவர் வியாசர் வால்மீகர் , சரஸ்வதி , நரசிம்மன் முதலியோ 
ருடைய சிலா விக்கிரகங்களும் முக்கிய தரிசனம் .) 
7 சேஷேஸ்வார் என்ற லிங்கமூர்த்தி 


இதுவன்றியில் 


CHOWK சகர் ( என்னும் சவுக்கு . ) 
HIGH COURT ( இவ்வளவு அழகான ஹைகோர்ட்டு கல்கத் 
( தாவிலு மில்லை ) 
ALLAHABAD COLLEGE ( முதல் தரமான கட்டடம் ) 
ALFRED PARK ( ஆல்ப்ரட்டு பார்க்கு ) 
MACPHARSON PARK ( மக்பார்சன் பார்க் ) 
KHUSRU BAGH ( குச்ரூ பாக் ) இவைகளும் காக்ஷிக்குறியன. 

குறிப்பு: - இதற்கு மேலெழுத இப்புத்தகம் இடந்தர 
வில்லை . மற்றமுழுவிவரங்களையும் எனது காசியாத்திரை 
என்னும் புத்தகத்தில் தெரிந்து கொள்க . 


107 கயா . 


பிரபாவம் - ஸ்ரீமத்கயாவில் பல்குனிநதிக்கரையின்மேல் 
இருக்கின்ற கோயிலுள் விஷ்ணுபாதமும் அதனைச் சூழ்ந்து 
பிரமபாதம் ருத்திரபாதம் , முதலிய 18 தேவர்களின் 
பாதங்களுமிருக்கின்றன. இவ்விடத்தில் பல்குனிநதி- 
உத்தரமானச தீர்த்தம் , 

சதீர்த்தம் , தக்ஷிணமானஸதீர்த்தம் , உதீசி , 
தீர்த்தம் , கனக தீர்த்தம் என்று பஞ்ச தீர்த்தங்களுண்டு. 


விஷ்ணு ஸ்தல மஞ்சரி 

69 
ஆதிகாலத்தில் கயாசுரன் என்னும் அரக்கனொரு 
வன் கடுந்தவமியற்றி தனது சரீரம் 

சரீரம் அதிபவித்திரமாக 
வேண்டு மென்று பரமனிடத்தில் வரமடைந்து கருவித் 
திருக்க பிரமதேவர் அவன் இறுமாப்பை அடக்கக்கருதி 
அவனிடமேகி அவன் சரீரத்தின் மீது தான் யாகமொன்று 
செய்ய நினைத்திருப்பதாகக்கூற , அவனும் சம்மதிக்க , அவனை 
ப்படுக்கவைத்து அவன் மேல் யாகம் செய்யத்தொடங்க , 
அவன் சிரசு ஆடிக்கொண்டிருந்தது . அவன் தலையாட 
வொட்டாமல் எத்தனை பர்வதங்களை கொண்டுவைத்தும் 
அசைந்துக்கொண்டிருக்க , புருஷனது சாபத்தினால் ஒரு 
பதிவிரதை சிலாரூபமாயிருந்ததைக் கொணர்ந்து தலை 
யின் மீதுவைத்தனர் . அப்போதும் சிறிது அசைதலைக் 
கண்டு தேவர்கள் சிந்திக்க , விஷ்ணுமூர்த்தி அந்த சிலை 
மிசை தன்பாதத்தைவைத்து அசையா திருக்கச்செய்தனர் . 
பிரமதேவரும் வேள்வியை முடித்தனர் . கயாசுரனும் சிலா 
ரூபமாயிருந்த பதிவிரதையும் விஷ்ணுமூர்த்தியைப்ராத் 
திக்க , பகவான் அப்போது சேவைசாதித்த வண்ணம் எப் 
போதும் இங்கு கதாதர ஸ்வாமியாய் வலித்துக்கொண்டு 
வருகிறார் 


இந்த க்ஷேத்திரத்தில் பல்குந்தியில் நீராடிசிராத்தம் 
செய்து விஷ்ணுபாதத்தில் பிண்டபிரதாநம் செய்வர் . பிர 
யாகா முண்டம் , காசி தண்டம் , கயாபிண்டம் எனவும் , 
பாண்டு ரங்கம் காதப்ரம்மம் , ஜகந்நாதம் அன்னப்ரம்மம் , 
ஸ்ரீமத்கயாபிண்டப்ரம்மம் , எனவும் கயா . க்ஷேத்திரராஜா 
எனவும் ப்ரயாகை தீர்த்தராஜாஎனவும் சொல்லுவர் . கோயி 
லுக்கு சிறிது தூரத்தில் கட்டடங்கள் மத்தியில் ஒருவட 
விருக்ஷமிருக்கின்றது . யாத்திரைக்காரர்கள் அதனை வலம் 
வந்து தண்டம் 

சமர்ப்பித்து அர்ச்சிப்பார்கள் . இந்த 
க்ஷேத்திரத்தில் க்ஷவரமும் ஸ்தல உபவாசமும் செய்ய 
வேண்டுவதில்லை . 


70 


புராண ஸ்தலங்கள் 


அருகாமையிலிருக்கும் ராமபர்வதமென்கிற ப்ரேத 
பர்வதத்தின் மீது அஷ்டாகயா ஸ்ராத்தம் செய்வதனால் 
பித்ரூதேவர்கள் திருப்தி அடைகிறார்கள் என்று சொல்ல் 
ப்படுகிறது . - 

மார்க்கமும் வசதிகளும்.- இது GYA கயாரெயில்வே 
ஸ்டேஷனிலிருந்து 3 - மைல் தூரத்திலிருக்கின்றது . வண்டி 
களும் , தர்மசாலைகளுமிருக்கின்றன . இவ்விடத்தில் நந்தேய 
த்து பிராமணர்கள் அநேகர்கள் குடிஏறியிருக்கின்றனர் . 
காசியைப்பார்க்கிலும் அதிகயாத்திரைக் காரர்கள் பித்ரு 
கடனைத் தீர்க்கும் பொருட்டு இங்கு வந்துக்கொண்டிருக் 
கிறார்கள் . பண்டாக்கள் ( வைதிக கருமங்களை செய்துவைப் 
பவர் ) கயாவாலர்கள் தொந்தரவு அதிகம் , அவர்கனைக் 
கொண்டு தான் பித்ரு காரியங்களை நடப்பிக்கவேண்டியது . 

காசியிலும் பிரயாகையிலுமுள்ள நம்திராவிடதேசத் 
தார் இக்கயாவுக்கு வருமுன்னமே நம்மிடத்தில் இக்கயா 
வாலர்களுக்கு நிற்பந்தப்படுத்தி சீட்டுகொடுக்கிறார்கள் . 
முன்பு ஒருவனுடைய ஆஸ்தியில் பாதிவிலையிலிருந்த கயா 
சிராத்தம் இப்போது ஐந்து ரூபாய்விலை மதிப்பில் வந்திருக் 
கிறது . கயாசிராத்தத்தில் விஷ்ணுபாதம் ஒன்றில் மட்டும் 
பிண்டம் போடுவது எல்லோரும் செய்யத்தகுந்தது . 

ஸ்ரீமத்கயாக்ஷேத்திரம் , சுருதிகளாலும் , ஸ்மிருதிகளா 
லும் , புராணங்களாலும் க்ஷேத்திரமொன்றனையும் புகலாக 
இதிகாசம்ரேஷ்டமாகிய ஸ்ரீ ராமாயணத்தாலும் சொல்லப் 
பட்டது . கயாஸ்ராத்தம் செய்யாத புத்திரன் புத்திர 
னல்லன் , அவனைப்பெற்றோரும் . புத்திரனைப் பெற்றோ 
ரல்லர் என்று. அற நூல்பகரும் . இதற்கு ஏழுமைலிலுள்ள 
பெளத்தகயாவும் பார்க்கத்தகுந்தது . 

குறிப்பு : - இதற்கு மேலெழுத இப்புத்தகம் இடந்தா 
வில்லை . மற்ற முழுவிவரங்களுக்கும் எனது காசியாத்திரை 
என்னும் புத்தகத்தில் தெரிந்து கொள்க . 


விஷ்ணு ஸ்தல மஞ்சரி 


71 


108. ஸ்ரீ காசி 


ப்ரபாவம்- பிந்து மாதவப் பெருமாள் , மாதவிதேவி , 
ஆனந்தவல்லித்தாயார் , தாரகவிமாநம் , மணிகர்ணிகை , 
சக்கரதீர்தம் , பஞ்சநதி , ஞானவாவி , கங்கை முதலிய தீர்த் 
தங்கள் , புஜங்கபயனம் , கிழக்கே திருமுக மண்டலம் , சிவ 
பிரானுக்குப்ரத்யக்ஷம் . 

மார்க்கமும் வசதிகளும் . 10. R. Ry :, & E. I. Ry . , 
கூடுகிற ( Mogalserai Jn ) முகல்கிராய் ஜங்ஷன் ஸ்டேஷ 
னிலிருந்து வடமேற்கே 6 - மைலில் காசி க்ஷேத்திர மிருக் 
கின்றது . இந்த காசிக்கு . Kashi காசி ( Banares Con 
tonement ) பெனாரிஸ் 

என்று இரண்டு 

ஸ்டேஷன் 
களிருக்கின்றன. - ராஜகாட்டிலிருக்கிற காசி ஸ்டேஷனில் 
தான் யாத்திரைக்காரர்கள் இறங்குகிறார்கள் . இரண்டு 
ஸ்டேஷன்களிலும் இறங்கலாம். ஸ்டேஷனுக்கும் ஊருக்கும் 
2 - மைல் தூரமுள்ளது . வண்டி களுண்டு . 

வண்டிகளுண்டு . சத்திரங்களும் 
தர்மசாலைகளு மிருப்பினும் பண்டாக்களின் வீடுகளில் 
தாமசிப்பதே நன்று . 

KASHI STATION . காசி ஸ்டேஷன் . இது கங்கை 
யின் வாராவதிக்கு 200 - அடி தூரத்திலிருக்கின்றது . அழகிய 
கட்டடம் , கங்கையைக்கடந்து காசி நகருக்கு வர 47,04771 
ரூபாய் செலவில் ஒரு அழகிய பெரிய வாராவதி கட்டப்பட் 
டிருக்கிறது . இதற்கு Dufferin Bridge. டபரின் வாரா 
வதி என்று பெயர் . இந்தவாராவதியின் மத்தியில் ரெயில் 
போகும் படி யான ரோட்டும் , இருபக்கங்களிலும் ஜனங் 
களும் கால்நடைகளும் நிர்பயமாய் போய்வர ஒருபோட்டும் 
அமைக்கப்ட்டிருக்கின்றன . 


7 ) 


புராண ஸ்தலங்கள் 


இந்த ஸ்டேஷனில் வந்திறங்சினதும் பண்டாக்களும் 
குமாஸ்தாக்களும் கூட்டங் கூட்டமாய் வந்து யாத்திரிகர் 
களை தத்தம் ஜா கைகளுக்கு அழைத்துக் கொண்டு போக 
மன்றாடு வார்கள் . அவர்கள் இடவசதியளித்து புறோஹிதம் 
முதலிய வைதிக காரியங்களைச் செய்து வைப்பதாகச் 
சொல்லி தேனொழுகும் வார்த்தைகளால் போற்றுவர் . அவர் 
கள் தமிழ் தெலுங்கு பேசுகிறார்கள் என்று ஏமாறவேண் 
டாம் . பாஷைதெரியாத வூரில் நம்பாஷைகளில் பேசினால் 
சந்தோஷமே ஜனிக்கும் . அவர்களில் அநேகர் நம்தேசத்து 
அயோக்கிய சோம்போரிப்பார் பார்கள் இங்கு வந்து பாப 
த்தைச் சம்பாதித்துக்கொள்ள வந்திருக்கின்றனர் . அவர் 
கள் செய்யும் காரியங்கள் இகழத்தககன வாயிருக்கின்றன . 
பார்பனர்களுக்கு பணமே ப்ரதானம் போலும் . அவர்களி 
டத்தில் வெகுஜாக்கிரதையாக விருக்கவேண்டும் . அப்பட் 
டணத்து ஸ்தானீகர்களா யிருக்கப்பட்டவர்களையே அறிந் 
துச் செல்லவேண்டும் . காசியில் பண்டாகளின் உதவிமிக்க 
ஆவசியகமே யாகிலும் ஏமாறக்கூடாது . பரிவோடும் உபசா 
ரத்தோடும் பேசுவதைப்பார்த்து அவர்களிடத்தில் நம் 
பிக்கை வைக்கலாகாது . இங்கு மாத்திரமன்று , கயா பிர 
யாகை முதலிய விடங்களிலும் இப்படியேதான் . நான் மிகை 
ப்படக் கூறவில்லை . பொதுவாய் யாத்திரிகர்கள் மிகவும் 
எச்சரிக்கையாய் இருத்தல் வேண்டும் . ஸ்தா லீ புலாக ந்யாய 
மாக ஒரு சம்பவம் கூறுகிறேன் . 


1912 சூன்மாதத்தில் மலையாள தேசத்திலிருந்து 
40 - பேர் காசியாத்திரைப் புறப்பட்டு இவ்விடம் வந்தனர் . 
வடக்கஞ்சேரி கிருஷ்ணய்யர் என்ற அயோக்கிய பார்பான் , 
அந்த யாத்திரிகர்களை பணுகி தான் சாஸ்திரி என்றும் , 
புரோஹிதர் என்றும் இங்கு வருபவர்களுக்கு வசதி 


விஷ்ணு ஸ்தல மஞ்சரி 

73 
செய்து கொடுத்து வைதிக காரியங்களை எல்லாம் குறை 

எ 
வர செய்துவைப்பவர் என்று சொல்லி , மனம் போனபடி 
பண்ம் பறித்ததோடு விடாமல் , அவர்களுக்கு பிரயாண 
டிக்கட்டும் தான் வாங்கித் தருவதாய் அவர்களை ஏமாற்றி , 
நபர் ஒன்றுக்கு ரூபாய் 22 - வீதம் வாங்கிக்கொண்டு பொய் 
பாசுகள் தயாரித்து , அவர்களை ஸ்டேஷனுக்கு அழைத்துக் 
கொண்டு போய் , ரெயில்வே அதிகாரிகளையும் ஏமாறச் 
செய்து அவர்களை வண்டியில் ஏற்றி அனுப்பிவிட்டான் 
B.N. Ry , KHARGPUR கரக்பூர் ஸ்டேஷனில் டிக்கட்டு 
பரிசோதித்தவர் பொய் பாசுகளைக் கண்டு பிடித்து மேற் 
படி யாத்திரிகர்களை இறங்கச் செய்து போலீசாரிடம் ஒப்பு 
வித்தனர் . பேலீசார் அவர்களை அரஸ்டுசெய்து காசிக்குக் 
கொண்டுவந்து கேசு நடந்ததில் அந்த ஏழை கேரள வாசிகள் 
புத்திஹீனமாய் டாணிக்காரனை நம்பி மோசம்போன தாய் 
கண்டு , அவர்களை விட்டுவிட்டு , முழுக்குற்றத்திர்க்கும் பாத் 
தியப்பட்ட டாணிக்கார புரோகிதன் கிருஷ்ணய்யனுக்கு 
ஆறுமாதம் கடுங்காவலும் , 50 - ரூபாய் அபராதமும் விதிக் 
கப்பட்டன . ஐயோ ! என்ன பாவம் ! கேசு முடிகிறவரையில் 
அந்த யாத்திரிகர்கள் காசியிலேயே தாமவலித்ததோடு 
டிக்கட்டுகளுக்குக் கொடுத்த பணமும் இழந்து அவதிப் 
பட்டதை எழுதவியலுமோ ! புண்ணிய க்ஷேத்திரத்தில் 
வந்து வசித்தும் , உத்தமகுலத்தில் ஜனித்தும் , புரோகிதர் 
என்று நடித்தும் இம்மாதிரி வஞ்சிப்பதென்றால் அவனுக்கு 
ஈசன் என்னகதி யளிப்பார் ! நமது தேசஜனங்களே நம்மை 
வஞ்சித்து துன்பத்திற்குள்ளாக்குவதென்றால் நாம் இதை 
யாரிடம் முறையிடுவது ! இந்த ஸம்பவத்தினால் நாம் 
எவ்வளவு 

சாக்கிரதையாகவும் , கவனமாகவும் இருக்க 
வேண்டும் என்பதை உணர்வோமாக !!! 


10 


74 


புராண ஸ்தலங்கள் 


. 


சத்திரங்கள் : - காசி ஸ்டேஷனுக்கு அருகாமையில் 
இரண்டொரு வசதியான தர்மசாலைகளிருக்கின்றன . இவை 
கள் கோயிலுக்கும் , ஸ்நான கட்டடங்களுக்கும் இரண்டு 
மைல் தூரமிருப்பதால் யாத்திரிகர்கள் இதில் தங்கு 
வதற்கு பிரியப்படமாட்டார்கள் . பட்டணத்திற்குள் மார் 
வாடிகள் சத்திரங்களிருக்கின்றன. அவைகள் அஸஹ்ய 
மானவைகள் . நாட்டுக்கோட்டையார் சத்திர மொன்று 
பெரியதாயும் அழகிய தாயுமிருக்கின்றது . இதில் அந்தணர் 
களுக்கு அன்னமிடுவதும் தவிர , அந்தணர்களுக்கும் , 
நாட்டுக் கொட்டை செட்டி. மார்களுக்கும் மாத்திரம் , 
வசதி செய்து கொடுக்கிறார்கள் . இதர ஜாதியார்களுக்குக் 
கொடுப்பதில்லை. இது நம் பட்டணத்துக்கு . கொமுட்டி 
ச்சா தியார் ஏற்ப்பாட்டைப் போலிருப்பதால் இகழத் 
தக்கதே. தர்மவான்களாகிய நாட்டுக் கோட்டை செட்டி 
மார்கள் இந்த க்ஷேத்திரத்தில் எனோ பாபம் சம்பாதி 
த்துக் கொள்ளவேண்டும் . இதர வகுப்பாருக்கும் அந்தச் 
சத்திரத்தில் ஒரு பாகம் கொடுத்தால் விசுவனாதர் தண்டிப் 
பார்போலும் , கோமுட்டி வைசிய ப்ரபுக்களாவது நாட்டுக் 
கோட்டை வைசிய பிரபுக்களாவது நம்தேசத்து சைவர்க 
நக்கு ஓர் சத்திரம் கட்டிவைத்தால் அவர்கள் , இன்னும் 
தேசும் பொறையும் திறலும் புகழும் நல்ல திருந்திய ஞான 
மும் செல்வமும் திண்ணமாய் அடைவார்களென்று கங்கை 
நிராடி விசுவேசுவர் முன்னிலையில் 

சத்தியம் 
செய்வேன் . கேதாரகட்டத்தில் திருவாடுதுறை ஆதீனத் 
தைச்சார்ந்த கண்ணப்பசாமி மடம் திருப்பனந்தாள் மடத் 
தைச்சார்ந்த குமாரசாமி மடம் என இரண்டு மூன்று மடங் 
களிருக்கின்றன . இருந்தென்ன ! அந்தந்த மடத்தின் சீடர் 
களுக்கே யன்றி மற்றவர்களுக்குக் கொடுக்கும் நோக்க 


வக 


உபகார 


விஷ்ணு ஸ்தல மஞ்சரி 

75 . 
மில்லை . இவர்களுடைய மூர்க்கத்தன மென்னோ! கங்கைக் 
கரை யோரமாய் விசாலமாகக் கட்டப்பட்ட சேதுபதியின் 
மடம் ஒன்றுளது . இதுவும் ஒரு மடத்தாண்டி மேல் 
விசாரணை என்கிற பிசர்சுனிடம் அகப்பட்டு பிறருக்கு 

மில்லா மலிருகின்றது . டாணிக்காரர் , கங்கா 
புத்திரர் , பண்டாக்கள் வீடுகளைத் தவிர வேறு வசதிகள் 
கிடையா . பண்டாக்களின் வீடுகளில் தங்குவதே உசிதம் . 
பண்டாக்களுக்கு , வைதிக காரியங்கள் செய்து வைப்பதற்கு 
கொடுக்கும் ஸம்பாவனை தவிர வீட்டுக் குடிக்கூலிக்காக 
ஒன்றும் கொடுக்கவேண்டியதில்லை . காசி ஸ்டேஷனுக்கு 
அருகாமையில் இராமாநுஜ கூட மொன்று இருக்கின்றது . 

ஸ்ரீ காசி 
ஸ்ரீமத் வேதபாஸ்ரேதிஹாஸபுராணங்களில் ஸாக்ஷாத் 
மோக்ஷப்ரதான மென்று பெயருடைய தாய் , சிவராஜதானி 
யாய் ப்காசிக்கும் ஸ்ரீ காசீ க்ஷேத்திரம் , தனுராகாரமாய் 
உத்தரவாஹிநியாய் ப்ரவஹிக்கும் கங்கைமாநதியின் கரை 
மீதுபஞ்சக்ரோசாத்மகமாய் அசீஸங்ககட்டம் முதல் வருண 
ஸங்ககட்டம் வரையில் 64. கட்டங்களுடையதாய் அனேக 
விமானங்களுடன் பிரகாபலித்து கொண்டிருக்கின்றது . 

வாரணாசி , அவிமுக்தக்ஷேத்திரம் , ஆனந்த 
விமானம் , ருத்ரவாசம் , மஹாஸ்மாபாநம் , திரிகண்டக 
விராஜிதம் , கௌரீமுகம் என்று பலபெயர்களை யுடையது . 
இவ்வுலகிலுள்ள ஸகல தீர்த்தங்களிலும் இவ்விடத்திலுள்ள 
கங்கை , ஞானவாவி , மணிகர்ணிகை அதிக ஸ்ரேஷ்ட 
மானவைகள் . இவைகளே யல்லாமல் சக்கரதீர்த்தம் , விம 
லோதக தீர்த்தம் , பிந்து தீர்த்தம் முதலிய அனேக 
தீர்த்தங்களு மிருக்கின்றன . 


76 

புராண ஸ்தலங்கள் 
இந்த க்ஷேத்திரத்துள் விளங்கும் மூர்த்தி தீர்த்தங் 
களில் முக்கியமானவை பத்து : 

விழ்வோம் மாதவம் துண்டீம் 
தண்டபாணிஞ்ச பைரவம் 
வந்தே காசிம் குஹாம் கங்காம் 
பவாநீம் மணிகர்ணிகாம் . என்கிறபடி , 


1. விசுவேஸ்வரர் 
2. பிந்துமாதவர் 
3. துண்டிவினாயகர் 
4. தண்டபாணி 
5. பைரவ மூர்த்தி 


6. காசிதேவி 
7. குகை 
8. கங்கை 
9. பவானி 
10 , மணி கர்ணிகை 


விஸ்வநாதர் ஆலயம் . இது கீழ்மேல் ஓடிய ஒரு சந்தி 
விருக்கின்றது. கோயிலின் முகவாசல் தெற்குமுக முள்ளது . 
வில்வேஸ்வர லிங்கமூர்த்தி மேற்கே திருமுக மண்டலம் . 
ஆலயம் வெகுசிறியதாக விருந்தபோதிலும் விசித்திர சிற் 
பாலங்காரத்துடன் அமைக்கப்பட்டிருக்கின்றது . ஆலயத் 
தின் மூலஸ்தானம் பத்தடி சதுரமுள்ளது . லிங்கமூர்த்தியை 
ப்ரதக்ஷணம்வரலாம் . மூலஸ்தானத்திற்கு நாற்புறமும் 
வாசல்களுண்டு . மூலஸ்தானத்தை யடுத்து ஒரு பிராகாரமுள் 
ளது . பிராகாரத்தில் சிலமூர்த்திகளும் பலலிங்கங்களும் ப்ரதி 
ஷ்டிக்கப்ட்டிருக்கின்றன . ஆலயத்தின் தரையாவும் சலவை 
கற்களால் பரப்பப்பட்டு அந்தக்கற்களில் ஒவ் வொ 
ன்றிலும் அவ்வைந்து ஆங்கில ரூபாய்கள் பதிப்பிக்கப்பட்டு 
அழகாய் ப்ரகாசித்துக்கொண்டிருக்கின்றன . அவைகளின் 
மேல் கால்வைத்து நடக்கவும் கூசும் . உட்சுவர்கள் யாவும் 
கற்களாலேயே 

பதிக்கப்பட்டிருக்கின்றன . 
கற்களினால் அமைந்த விமானம் தங்கத்தகுடு மூடப்பட்டு 


சலவைக் 


விஷ்ணு ஸ்தல மஞ்சரி 


77. 


ஜ்வலித்துக் கொண்டிருக்கின்றது . இந்த விமானம் தென் 
தேசத்துத் தேவாலாய கோபுரங்கள் போல் இராமல் வா 
ழைப்பூ உருவமைந்ததாய் யிருக்கின்றது . இம்மூலஸ்தானத் 
தின் மத்தியில் 2 , -அடி சதுரமுள்ள வெள்ளித் தகட்டால் 
பொதித்த தொட்டியினுள் வெள்ளி தங்கத்தால் செய்வித்த 
ஆவிடையாரோடு கூடிய 1 -- அடி உயரமுள்ள ஸ்ரீ வில் 
வேம்வர மூர்த்தியாகிய ஜோதிலிங்கம் சாளகிராமசிலை 
யாகையால் மாசிலா நீலங்கலந்த கருமைநிறத்தோடு 
ஜ்வவலித்துக் கொண்டிருக்கிறது . 

இந்த லிங்கமூர்த்தி விஷ்ணுஸ்வரூப முள்ள சாளக் 
கிராமசிலை எனப்படுகிறது . ஸ்ரீ முஷ்ணத்திலுள்ள 
ஸ்ரீ பூவராஹஸ்வாமியும் ஸ்ரீ கூர்மத்திலுள்ள ஸ்ரீ கூர்ம 
நாதஸ்வாமியும் இதேமாதிரியான சாளிகிராமசிலை 
எனச் சொல்லப்படுகிறது . சாளிசிரா மசிலைகளெல் 
லாம் விஷ்ணு மூர்த்தங்களையுடையனவை என்பது 
லோகபிரஸித்தம் . ) 

தென்னாட்டு நிர்பந்தங்கள் இங்கு கிடையா , பரம 
ஏழையும் தனிகனும் ஸர்வ ஸ்வதந்திர முடையவர் களாய் 
தாமே பனம்போல திருப்தியாய் தம் கையால் கங்கையின் 
தீர்த்தத்தை விட்டு அபிஷேகஞ் செய்து பிறகு பத்திர 
புஷ்பாதிகளால் பூஜித்து தமது சிரசை 

லிங்கத்தின் 
மீது மோதுவித்துக்கொண்டு திருமஞ்சன தீர்த்தத்தை 
கண்களில் 

ஒத்திக்கொண்டும் ப்ரோஷித்துக்கொண்டும் 
போகலாம் . 


( விஷ்ணுமூர்த்தியின் திருமஞ்சன தீர்தம் பாவனமெ 
ன்றும் ஸ்வீகரிக்கத்தக்க தென்றும் , சிவாபிஷேக ஜலம் 
ஸ்வீகரிக்கத்தக்க தல்ல வென்பதும் வைதிமதஸ்தர்களின் 
கொள்ள சிவநிர்மால்யாங்களை வைதிகர் கொள்ளார் 
என்பதை இங்கு ப்ரத்யக்ஷமாகக் காணலாம் . ) 


. 


கை . 


. 


4. ஞானமண்டயம் 5. போகமண்ட்பம் என்று ஐந்தில் 
78 

புராண ஸ்தலங்கள் 
ஸ்ரீ காசியிலுள்ள கங்கை சிவநிர்மால்யம் , பஸ்பம் ,. 
மிருத்திகை வில்வம் முதலியன இதரப்ர தேசங்களுக்குக் 
கொண்டுபோகக் கூடாதென்பது ஸ்காந்தபுராணத்தின் 
கூற்று . 

அர்ச்சனை முதலியவை செய்யவேண்டுமானால் அவ்வா 
லய உரிமைக்கார பண்டாவின் மூலமாகத்தான் செய்யவே 
ண்டும் ; 

இந்த ஆலயம் மூன்று தரம் துருக்கர்களால் அழிக் 
கப்பட்டது . இப்போதுள்ள ஆலயம் Indore இந்தூர் 
அகல்யாபாய் மகாராணி அவர்களால் 

கட்டிவைக்கப் 
பட்டது . காசிகாண்டத்தில் கூறப் பட்டிருக்கிற 1. முத்தி 
மண்டபம் , 2. சிங்காரமண்டபம் , 3 : ஐஸ்வர்யீமண்டபம் , 


இக்காலத்திலுள்ளது முத்திமண்டபம் ஒன்றுமே. மற்றவை 
மறைந்துக் கிடக்கின்றனவாம் . 

இப் புத்தகம் இடம் தராமையால் மற்ற ஆலயங்களின் 
விளக்கத்தை நமது ஸ்ரீ காசி க்ஷேத்திர விமர்சம் என்னும் 
புத்தகத்தில் கண்டு கொள்க 


முன்று நாளில் காசி தரிசனம் 


காசியில் ஐந்து நாள் இருந்தால் போதும் , அதிகநாளி 
ருந்தால் செலவு அதிகமாகுமேதவிர வேறொரு பிரயோஜ 
னமுமில்லை. சுகாதாரமற்றஸ்தல மாகையால் நோய்வாய் 
பட்டு கஷ்டப்படவேண்டும் . சிறிது கஷ்டப்பட்டால் மூன்று 
நாளில் இங்குள்ள எல்லா மூர்த்தி தீர் தங்களையும் தரிசி 
த்து விடலாகும் . ஒரேநாளில் நகரவிநோதங்களையும் 
அழகிய கட்டடங்கள் , கடைத்தெரு கண்காட்சிசாலை 
களையும் கண்டுகளித்து விடலாகும் . 


விஷ்ணு ஸ்தல மஞ்சரி 

79 
முதல் நாள் . 
காலை - 6 - மணிக்கு சோம்பலில்லாமல் பண்டாவுடனா 
வது புரோகிதனுடனாவது ஜாகையை விட்டுப்புறப்பட்டுப் 
போய் , 1. மணிகர்ணிகா கட்டத்தில் ஸங்கல்பத்துடன் 
ஸ்நாநம் செய்து , 2. விஸ்வநாதரை மனமிடங் கொண்ட 
வாறு தாங்களே கங்கை நீரால் அபிஷேகஞ் செய்து 
பூஜித்து பிரதக்ஷண நமஸ்காரதிகள் செய்து கொண்டு , 
3. ஞானவாவியில் தீரத்தமெடுத்து ஸ்வீகரித்து , 4. அன்ன 
பூரணியை அடிபணிந்து 

5. விசாலாட்சியை தரிசித்து 
6. துண்டீவினாயகரைத் தொழுது , 7. சாட்சி வினாயகர் 
8. காலபைரவர் , 9. பிந்து மாதவர் முதலிய கோயில்களுக் 
குச் சென்று சேவித்துக் கொண்டு , வரும் வழியில் 
சமையிலுக்கும் சாப்பாட்டுக்கும் வேண்டிய பதார்த் 
தங்களை வாங்கிக் கொண்டு , 10-மணிக்குள்ளாக தங்கள் 
ஜாகைக்கு வரலாகும் 


பகல் - ஒருமணிக்குள் போஜநம் முடித்துக் கொண்டு 
இரண்டு மணிக்கு மேல் ஆதவன் கொடுமைக்கு அஞ்சாமல் 
புறப்பட்டு , 10. ஆதிவிசுவேசுரர் , 11. துர்ககை அம்மன் 
12. கௌடியம்மன் , 13. கேதாரேஸ்வரர் , 14. ஹனுமார் 
சந்நிதி முதலியவைகளை தரிசனம் செய்து கொண்டு மாலை 
7 - மணிக்குள்ளாக வந்து விடவும் . 


இரண்டாம் நாள் 
காலை - முன்னாள் போலவே பண்டாவின் . குமஸ் தாவை 
அழைத்துக்கொண்டு 

15 - தாசாசுவமேத கட்டத்திற்குச் 
சென்று ஸங்கல்பத்துடன் ஸ்நாநமாசரித்து செவ்வனே நீற 
ணிந்து ஒரு ( Boat ) படகை அமர்த்திக்கொண்டு தெற்கி 
லிருக்கும் 16 - அசிஸங்ககட்டம் வரையில் போகவேண்டும் . 


. 


80 


புராண ஸ்தலங்கள் 


[ அங்கு ஸங்கல்பத்துடன் ஸ்நாநம் செய்து பூஜ்ை 
செய்யும் படி நிர்ப்பந்திப்பார்கள் பேய் பண்டாக்கள் . 
ஒவ்வொரு கட்டத்திலும் அம்மாதிரியே செய்ய தொந்தரவு 
செய்வார்கள் . அவர்கள் வார்த்தைகளுக்கு இடம் கொடுக் 
காமல் அவர்களிரண்டொருவர்களுக்கு காலணா கொடுத்து 
விட்டு , அந்தந்த கட்டங்களில் கங்காதீர்த்தம் சிறிது கையில் 
கொண்டு , சிவ சிவ ஹரி ஹரி என்று சிரவலில்புரொக்ஷித்துக் 
காண்டு ஆசமனம் செய்து பரமனை தியாநித்து வருவதே 
உசிதம் . இப்படிக் கில்லாமல் முரட்டுத்தனமாயும் மூடபக்தி 
யாலும் பொந்தியோடு கைலாயம் போய்விடலாமென்று 
எல்லா 

கட்டங்களிலும் ஸங்கல்பம் செய்து ஸ்நானஞ் 
செய்யவேண்டு மென்று மூர்க்கத்தன மாய் ஒழுகினால் 
காலஹரணமாவதுடன் துட்டுச் செலவு மதிகரித்து நீர்த் 
தடுப்பினாலும் சூர்யோஷ்ணத்தாலும் , அகால போஜனத் 
தாலும் நோய்வாய்பட்டு மற்ற க்ஷேத்திரங்களின் சேவை 
யையுமிழந்து எமதரிசனம் செய்ய வேண்டியது தான் . ) 


இங்கிருந்து மறுபடியும் வடக்குநோக்கி 17. சிவாலா 
கட்டம் 18. அனுமார்கட்டம் 19. ஹரிச்சந்திரகட்டம் 
20. கேதாரகட்டம் 21. தசாசுவமேத கட்டம் 22. மணி 
கர்ணிகாகட்டம் , 23. பஞ்சகங்காகட்டம் , 24. வருணசங்கம 
கட்டம் வரையில் சென்று அஸங்கமகட்டத்தில் செப்பி 
யவண்ணம் ஆங்காங்கு தீர்த்தமெடுத்து பரோக்ஷித்துக் 
கொண்டு ஆங்காங்குள்ள விசேஷங்களை பொருமையுடன் தரி 
சித்துக்கொண்டு , வேண்டுமானால் புந 8 மணிகர்ணிகாகட்டத் 
திலிறங்கி விசுவநாதரையும் தரிசித்துக்கொண்டு 16 - மணிக் 
குள் வீடுவந்து சேரலாம் , 


விஷ்ணு ஸ்தல மஞ்சரி 


81 


பகல் ; 3 - மணிக்குமேல் சென்று விவிதவர்ணங்க 
ளாலும் கண்களை கவரும்படியாய் அழகாய்செய்துள்ள மரப் 
பொம்மைகள் , பட்டுப்புடவைகள் , சரிகைப்புடவைகள் , 
உயர்மதிப்புள்ள சரிகை துப்பட்டாக்கள் , செப்பு வெங்கலப் 
பாத்திரங்கள் , ருத்திராக்ஷம் , சங்கு , லிங்கங்கள் , முதலியன 
விற்கும் சௌக்கு என்னும் ஹரிசந்திர பஜாரைப்பார்த்து 
விட்டு , 7 - மணிக்குள் வீடுவந்து சீக்கிரத்தில் சமையல் 
அல்லது பலகாரம் செய்து சாப்பிட்டு 8 - மணிக்குமேல் 
விசுவனாதர் ஆலயம் செல்லவேண்டும் . 

இரவு 9.மணிக்கு விசுவேசுவரருக்கு நமது நாட்டுக் 
கோட்டை செட்டிமார்களால் தினம் தோறும் நடத்தி 
வைக்கப்படும் அபிஷேக தூபதீப புஷ்பாலங்கார நைவேத் 
யங்களைக் காண கண்களாயிரம் வேண்டும் . இத்த கட்டளை 
க்கு வேண்டிய விலையுயர்ந்த சாமான்களையும் அபிஷேக 
வஸ்துக்களையும் புஷ்பமாலிகா ஜாலங்களையும் அவர்களே 
கொண்டு வந்து செய்துவிட்டு அர்த்தஜாமம் கழிந்தவாறே 
அவைகள்னைத்தையும் தங்கள் சத்திரத்திலுள்ள உத்தி 
யோகசாலைக்குக் கொண்டு போய் விடுகிறார்கள் . இந்த 
அபிஷேககாலத்தில் தான் நமது தேசத்து தஞ்சாவூர் 
மேளவாத்தியம் வாசிக்கப்படுகின்றது. தேவாரம் ஒதப் 
படுவது மிச்சமயமே . வீணையின் நரம் பொலியும் , மிருதங்க 
வோசையும் இனிமையாய் கேழ்க்கப்படுவது மிச்சமயமே . 
கண்டாமணியின் ஓசை விண்ணுக்கேகும் . தமிழ்,தெலுங்கு , 
கன்னடம் , மலையாளம் , இந்துஸ்தானி , குஜராதி கீர்த்தநங் 
களை ஏககாலத்தில் கேட்டுக்களிப்பதும் இச்சமயமே. நமது 
தென்னாட்டு ஜனங்களை இந்த காலத்தில் தான் ஒருங்கே 
காணலாகும் . அடியார்கள் ஆனந்தத்தால் ஹரஹர சிவசிவ 
சாம்ப சாம்ப -வில்வேசா ! என்று அறையும் சப்தமானது 
மேளவாத்திய முதலிய ஓசையையும் கொண்டுபோய் 
கங்கையில் கரைத்துவிடும் , ஹா ! ஹா ! என்ன ஆனந்தம் . 


11 


82 


புராண ஸ்தலங்கள் 


மூன்றாம் நாள் . 
காலை- கேதாரகட்டத்தில் ஸ்நானஞ் செய்து வைதிக 
விஷயமான தீர்த்த ஸ்ராத்தம் கங்காபூஜை முதலியன 
செய்து கொள்ள வேண்டியது . ஏழைகளுக்கு அன்னம்ளிக் 
கலாம் , மடங்களில் பிராமணர்களுக்கு சமாராதனை செய்து 
வைக்கலாம் . 

பகல் : - 3 - மணிக்குப் புறப்பட்டு தங்கள் வசதிக்கு 
அருகாமையிலுள்ள ஓர் கட்டத்துக்குச் சென்று ஒரு Boat 
போட்டை அமர்த்திக் கொண்டு கங்கைக்கு கிழ்கரையி 
லுள்ள ராம்நகர் என்னும் வியாச காசிக்குச் செல்ல 
வேண்டும் . கீழ்கரையில் வியாஸபராசரர் லிங்களிருக் 
கின்றன . கோட்டையும் , அரசன் அரண்மனையும் , காட்சிப் 
பொருள் சாலை , பெரியகுளம் , துர்க்காகோயில் , சிங்காரத் 
தோட்டம் , காக்ஷிக்குறியன. இத்தோடு காசி க்ஷேத்திர 
பிரதக்ஷணம் முற்றுப் பெற்றது . 


ஸ்ரீ காசி க்ஷேத்திர விமரிசம் . 
அயோத்தியை , மதுரை ,, 

மாயை , காசி , காஞ்சி , 
அவந்திகை , துவாரகை , என்னும் முத்திநகர் ஏழில் இது 
ஒன்று . முத்திநகர்க ளெல்லாம் முகுந் தனது க்ஷேத்திரங் 
களே . இந்த காசி நகரம் பூர்வத்தில் விஷ்ணு க்ஷேத்திரமா 
யிருந்தது என்றும் , பிறகு அது கேசவப் பிரானால் 
சிவபிரானுக்குக் கொடுக்கப் பட்டதென்றும் முனிவர்கள் 
கொள்கை . கங்கையின் 

வடகரையிலுள்ள இந்த காசி 
க்ஷேத்திரம் பார்வதியோடு வசிப்பதற்கு பரமசிவனால் 
படைக்கப் பட்டதென்று காசி காண்டம் கூறும் . இருவினை 
யுந் தொலைந்து உயிர்கள் வீடுபெறவெண்ணி இவ்வாரணாசி 
முகுந்தனாலே ஆதியில் கற்பிக்கப்பட்டு பிறகு கபாலிக்கு 
கொடுத்தருளப் பெற்ற தென்று . நாரதீய புராணம் 
முப்பத்து நான்காவது அத்தியாயம் கூறும் . 


விஷ்ணு ஸ்தல மஞ்சரி 

83 . 
அது சுருக்கமாக இங்கு மொழி பெயர்க்கப்பட்டது . 
உருக்கு மாங்கதன் சரித்திரத்தில் தனது பத்தினி சந்தி 
யாவளி தனது பதியை வருத்தும் மோகினிக்கு , கணவ 
னுள்ளம் கலங்கச் செய்யும் பெண்டிர் எப்போதும் துன் 
புறுவாள் , நீ நங் கொழுனனை மனம் வருந்தச் செய்யாதே 
என்று , பலகதைகளைச்சொல்லி வருமிடத்து தான் வாழ் 
கைக்கு உடன்படு முன்னம் , கன்னிகையாக பிறந்தகத்தி 
லிருந்தபோது ஒரு காஷ்டத்திலிருந்து சுண்டுவிரள் பிர 
மாணத்தில் வெண்ணெய்போன்ற , ஒரு புழு வெளிப்பட்டு 
உடனே " காஷ்டேளா " என்ற பெயரோடு , ஒரு பெண்ணாகி 
எனக்குச் சொல்லியகதையை உனக்குக் சொல்லுகிறேன் 
என்று சொல்லுகின்றாள் . 

உயிரைத் தேடிவரும் நமனைப்போல் ஓடிவருகின்ற 
அரக்கனுக்கு , அஞ்சிய அரக்கி வாணிகம் செய்துகொண்டு 
ஆங்கு வந்த பிராமணன் ஒருவனைப் பார்த்து இம்மரத்தில் 
தொங்குகின்ற சத்தியை எடுத்து பரமதுஷ்டனான் அந்த 
அரக்கன் மேலே விடு என்றாள் . அப்பிராமணணும் அவ 
ளுரைத்தவாறு செய்தான் . அச்சூலம் அவனைக் கொன்று 
இந்திரனிடம் சென்றது . உடனே அரக்கி அப்பிராமண 
னைத் தன்னோடு கூடி தேவ மனுஷபோகங்களைத் துய்க 
என்று ஒரு குகைக்கு அழைத்துக்கொண்டு போய் , ஆங்கு 
மஞ்சத்தில் படுத்திருந்த காசிராஜன் புதல்வியாகிய 
ரத்தினாவளியை அந்த பிராமணனுக்குக் காண்பித்தாள் . 
இவள் எந்த க்ஷேத்திரதினுடைய எல்லையைக் கடந்து மஹா 
பாதகங்கள் உள்ளே செல்லப் பெறுவதில்லையோ எந்த 
க்ஷேத்திரத்தில் இறந்தவர் பிறப்பதில்லையோ , அந்த 
க்ஷேத்திரமாகிய ஸ்ரீ காசியிலிருந்து விவாகத்தின் பொரு 
ட்டு சற்று முன்னே நீ கொன்ற எனது பர்த்தாவாலே 
கொண்டு வரப்பட்டவள் . இவளும் இவன் கைவலத்துள்ள 
அரதனங்களும் நானும் உமக்கு உடன் பட்டோம் , உமது 
பேரழகாலே உம்மைக் காதலித்து கௌமாரா வஸ்தையில் 
மணம் புரிந்தகணவனை கொல்வித்தேன் . எங்களை கைவிடா 
மல் நீர் பரிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டாள் . 


84 . 


புராண ஸ்தலங்கள் 


முதுகில் 


அப்போது அந்தபிராமணன் அச்சமுற்று அவ்வரக் 
கியைப்பார்த்து மங்கையரை நேசிக்கலாகாதென்று நீதி 
நூல் கூறாகின்றது . என்னைக் காதலித்து உன்னை மணந்த 
மணாளனைக் கொல்வித்தாய் , என்னிலும் அழகு மிகுந்த 
ஒருவனைக் காணில் என்னைக் கொன்று தின்பாய் . விதி 
வசத்தால் உன்னிடம் அகப்பக்டுக் கொண்டேன் என்று 
சொன்னான் . அரக்கி , ஏ அந்தணரே ! என் கணவன் என்னை 
இகழ்ந்து இந்த ரத்தினாவளியை கொண்டு வந்தானாகையால் 
அவனைக் கொல்வித்தேன் . நீர் என்னை நம்பியிருந்தால் 
உம்மைக்கொல்ல மாட்டேன் . நம்பினவரை மாய்த்தால் 
ப்ரம்மஹத்தி தோஷம் உண்டாகும் என்பர் . நீர் சிறிதும் 
அஞ்சவேண்டாம் என்று உறுதி கூறி , அவ்வரக்கி தான் 
ஒரு பெண் யானையாதி தன் பர்த்தாவையும் , ரத்தினாவளியை 
யும் , மற்ற சாமக்கிரிகைகளையும் தன் 
சுமந்து கொண்டு மூன்று முகூர்த்த காலத்தில் காசி 
க்ஷேத்திரத்துக்கு வந்தாள். ஏ வேதியரே , இக்காசிமாநகரம் 
பாபவிருக்ஷத்தை சேதிக்கவமைந்த கோடரியாகும் . தீவினை 
யால் தீங்குறும் உயிர்களுக்கு நற்கதியைக் கொடாநின்ற 
இந்த க்ஷேத்திரம் இக்காலத்தில் சிவஸ்தலமா யிருக் 
கின்றது . அவைஷ்ணவ க்ஷேத்திரத்தில் முத்திகிடைக்காது 
என்பர் ஆரியர் . ஆதலால் இது ஆதியில் விஷ்ணுஸ்தல 

புராணங்களாலே சொல்லப்படுகின்றது . திரி 
புராந்தகனாகிய சிவபிரான் பிரம்மஹத்தியினால் பீடிக்கப் 
பட்டு இந்த வைஷ்ணவ க்ஷேத்திரத்தில் பிரவேசித்ததும் 
பிரமஹத்தி இதனுள் புகாது விரூபாக்ஷனை விட்டு எல்லைக் 
கப்புறம் நின்றது . உடனே சங்கரன் அக்காலத்தில் இங்கு 
எழுந்தருளியிருந்த கேசவபிரானைத் திருவடி தொழுது 
‘ ஸ்வாமி உம்முடைய க்ஷேத்திரத்துள் நான்வர ப்ரம்ம 


மென்று 


விஷ்ணு ஸ்தல மஞ்சரி 

85 
ஹத்தி என்னை விட்டு ஆங்கு நிற்கின்றது . இந்த க்ஷேத்திர 
த்தைக் கடந்து போவேனேயாகில் தவிராது என்னை அது 
பிடித்துக்கொள்ளும் , சந்தேகமில்லை . . தேவரீர் எனக்கு 
இந்த க்ஷேத்திரத்தை தானம் செய்தருளவேண்டும் , இங்கு 
நான் வசிப்பேனேயாகில் ப்ரம்மஹத்தியால் பீடிக்கப்படா 
திருபேன் , ஜனங்களாலும் நன்கு பூஜிக்கப்படுவேன் , 
கருடத் துவஜரான -நீர் எனக்கு ப்ரசன்னராகவேண்டும் , " 
என்று . பிரார்த்தித்தார் . திருமகள் காந்தன் எதிர்த் 
தோன்றி இக்காசியை சிவபிரானுக்கு கொடுத்தருளினார் . 
அந்தணரே ! அது முதல் இது சைவக்ஷேத்திரமாயிற்று . 
இது வைஷ்ணவ க்ஷேத்திர மென்று புராணங்களன்றி பெரி 
யோர்களும் மொழிவார்கள் . இந்த க்ஷேத்திரத்தில் 
ஸ்நான , தான தவ யோக , மௌனங்களை வருந்திச் செய்த 
லிலும் உயிர் மாயப்பெறின் அவற்றால் வரும் பயனிலும் 
அதிகம் வரும் . முத்தி பெருவான் யாவனோ அவனே இந்த 
கேக்ஷேத்திரத்தில் மாய்வான் . மகாபாதகம் செய்தவனாயினும் 
இந்த க்ஷேத்திரத்தில் இறப்பின் மோக்ஷமடைவான் . 
இக்காசிக்கு பாபபரிகாரம் செய்கின்றவாரணாசி என்றும் , 
பாபங்களெல்லாம் முற்றும் விமோசன மாகின்ற 
மையால் 

அவிமுக்த க்ஷேத்திர மென்றும் பெயர் . 
கருமங்களை நாசஞ்செய்து முக்தி அளிப்பதற்காகவே 
அச்சுதப்பிரானாலே இந்த க்ஷேத்திரம் ஆதியில் கற்பிக்கப் 
பட்டது என்றாள் . 
அகஸ்தியர் விந்தத்தை யடைந்த அத்தியாயத்தில் . 

மூவரிருப்பிடமாய் முகிலூர் திமுதற்றேவர் 
மேவருதற்கரி தாயருண் முத்தியின் வீடாய்ப் 
பாவமகற்றுறுகாசியின் வாழ்வு படைத்தோர்கள் 
யாவரவர்க்கரி தாய விழுப் பொருள்யாதேயோ .. 


9 


86 

புராண ஸ்தலங்கள் 
ஸ்ரீ காசி திரிமூர்த்திகளுக்கும் ஸ்தான மென்றும் 
முத்திநகர் ஏழினுள் காசியில் வாழ்வுற்றோர் யாதுறார் ? 
என்றும் முத்திக்கிருப்பிட மென்பதும் இப்பாட்டால் 
யாவருக்கும் ஒப்பமுடிந்தது . இதனை காசிகாண்டம் 
நாரதீயம் முதலிய புராணங்களன்றி இராமோப நிஷதமும் 
கூறும் . 

இத்தலையெய்தியிறக்குநர் யா ருமிளைப்பாற 
வுத்தரியங்கொடுமாதுமை வீசிடவுமையோர்பால் 
வைத்தவரும்பொருள் மேவரு தாரக மறையோதி 
முத்தியளித்திடுமிப்பதி யார்விடமுயல்வாரே. 

ஸ்ரீ காசியில் உயிர் துறப்போர் இளைப்பாற உமாதேவி 
உத்தரியத்தால் வீசிட சிவபெருமான் தாரக மந்திரமோதி 
முத்தி யளிக்கின்றனன் என்று அகஸ்தியர் விந்தத்தை 
அடைந்த அத்தியாயத்தில் கூறப்பட்டுள்ளது . 

தாரக மந்திரம் 
ஒளியதான காசிமீது வந்து தங்குவோர்க்கெலாம் 
வெளிய தான சோதிமேனி விசுவநாத னானவன் 
தெளியுமங்கை யுடனிருந்து செப்புகின்ற தாரகம் 
வெளியதோரிராம ராமநாம மிந்தநாமமே 

என்று சிவவாக்கியரும் , காசியில் மறிப்போரது 
செவியில் 

அண்ணல் சிவபிரானாலோ தப்படுவது தாரக 
மாகிய ராமநாமமென அகஸ்திய ராமஹர சங்கீதை 
கூறு மாறு கூறி , தாரக மந்திரம் இராமநாம மந்திர 
மென்றே விளங்க உறுதி கூறினார் . 
புஸ்தக விஸ்தர பயத்தினால் இங்கு சுருங்கச் சொன்னோம் 

ஸ்ரீ காசி க்ஷேத்திர விமர்சம் 
என்னும் புஸ்தகத்தில் விஸ் தரேண எழுதப்பட்டிருப் 
பதால் அதில் கண்டு கொள்க , 


விஷ்ணு ஸ்தல மஞ்சரி 


87 


காசிக்குச் செல்லும் மார்க்கம் , 


பல 


MADRAS . சென்னபட்டணம் , இது சென்னை இராஜ 
தானிக்கு பிரதான பட்டணமாயும் இந்தியாவிலுள்ள 
பெரியபட்டணங்களில் மூன்றாவதாயும் விளங்குகிறது . இது 
கடலோரமாய் 30 சதுரமைல் பரப்புள்ள தாய் , 5,30,000 
ஜகத்தொகையுடையதாயும் மிருக்கின்றது . பற்பல பாஷை 
களைப்பேசும் 

ஜாதியாரையும் இப்பட்டணத்தில் 
காணலாம் . வழங்கும் பாஷை தமிழ் தெலுக்கு இந்து 
ஸ்தானியேயாகிலும் தமிழ்பாஷையே முக்கிய மானது . 

1639 - ஹத்தில் ஆங்கிலேய ஈஸ்டு இந்தியா கம்பெனி 
யார் ஒரு வர்த்தகாலயம் கட்டுவதற்காக பிரான்ஸிஸ் டே 
என்பவர் சந்திரகிரி அரசராகிய ஓரங்கராயர் அவர்களைக் 
கேட்டார் . இராஜா உத்தரவின் பேரில் அவர் ஏஜெண்டாகிய 
தர்மால வேங்கடாத்ரிநாயுடு கடலோரமாய் சிறிது இடம் 
அளந்து கொடுத்து தனது தகப்பனார் பெயராகிய 
சென்னப்பனாயுடு பட்டண மென்று வழங்கி வரும்படி 
கொடுத்தார் . அதனால் இதற்கு சென்னபட்டண மென்று 
பெயரிடப்பட்டது . ஜ்யராஜ் டவுனில் கட்டப்பட்டிருக்கிற 
ஆர் மீனியன்செயின்ட் மேரி கோயிலுக்கு " மேட்ரிடையஸ் ” 
என்று பெயர் வழங்கிவந்தமையால் அது 
மதராஸ் என்ற பெயர் பெற்றதாகவும் , ஆங்கிலேயருக்கு . 
முன்னமே வந்திருந்த போர்த்து கேசியர் , மயிலாப்பூரில் 
கடற்கரை யோரமாய் ஒரு மாதாகோயில் கட்டிவைத்து 
அங்கு அவர்கள் குடி ஏறி இருந்து " மாதரஸு பட்டணம் 
என்று வழங்கி வந்த காரணத்தினால் பிறகு மதராஸ் 
பட்டணம் என்ற பெயர் பெற்றதாகவும் சொல்லப்படு 
கிறது ,, கம்பீரமான கட்டடங்களுக்கும் அழகிய கட்டடங் 


காரணமாக 


88 


புராண ஸ்தலங்கள் 


. 


. 


களுக்கும் இந்த சென்னபட்டணம் கல்கத்தா , பம்பாய் , 
லட்சுமணபுரி முதலிய பட்டணங்களுக்கு , பின்வாங்கியதே . 

சென்னை யிலுள்ள கட்டடங்களில் , ஜெனரல் 
போஸ்டாபீஸ் , பெரிய ரெயில்வே ஆபீஸ் , ஹைகோர்ட்டு 
கிருஸ்துவ வாலிபவ சங்கம் , முனிசிபல் ஆபீஸ் , கலஸ் 
மஹால் , முதலிய கட்டடங்கள் கொஞ்சம் சிறந்தவைகள் . 
இந்தக் கட்டடங்களில் ஒன்றாவது 

ஒன்றாவது கல்கத்தாவிலுள்ள 
“ எஸ்பிலனேட் மான்ஷன் ” என்ற கட்டடத்திற்கு நிகராது , 
ஏன் ? இந்த பட்டணத்தில் ஏழைகளும் , பிச்சைக்காரர்களும் 
அதிகம் . வர்த்தகம் மிகக்குறைவு . தனவந்தர்களும் நடுத்தர 
ஜீவிகளில் பலரும் பி . ஏ . எம் . ஏ . வரையில் உயர்தர கல்வி 
கற்று அன்னியர்களுக்கு அடிமைப்பட்டு ஜீவிப்பதையே 
பரம பிரயோசநமாகக் கொண்டவர்களாயிருக்கின்றார்கள் . 
கலாசாலைப் படிப்பு பயன்படா தென்பதையும் , மளிகைக் 
கடைக்காரன் கோடீஸ்வரன் 

ஆனதையும் சென்னை 
வாசிகள் அறிய வேண்டும் . தேசாபிமானமும் பாஷாபி 
மானமும் மதாபிமானமும் சிறிதும் கிடையாது . ஒருவரை 
யொருவர் மதிப்பதில்லை. ரிக்ஷாவண்டி இழுக்கும் குரவனும் , 
ஜட்காவண்டி யோட்டும் துலுக்கனும் , கோச்சுவண்டி 
யோட்டும் பறையனும் , ரோட்டில் செல்லும் ஜனங்கள் 
விலகிபோவதற்கு ஹேய் ஹேய் ! டேய் ! என்று விளிப்பார் 
கள் , இந்த இழிவான சொற்கள் இந்த பட்டணத்தில் தவிர 
வேறெங்கும் கேட்பதரிது . பரஸ்பராபிமானமும் , கூட்டுற 
வும் ஒத்துமையும் உண்மையும் இல்லாவிடில் இப்பட்டணத் 
தில் வர்த்தகச் சிறப்பு எவ்வாறு ண்டாகும் ? இந்தியாவி 
லுள்ள எல்லா பட்டணங்களையும் கண்டு களித்து வந்த 
எனக்கு எனது ஜன்ம பூமியாகிய இந்தப் பட்டனத்தைப் 
பார்க்கும் போது பொறாமையும் துக்கமும் அடையாம 


விஷ்ணு ஸ்தல மஞ்சரி 


89 


லிருக்க முடியுமோ ? சேத்பட்டு , நுங்கம்பாக்கம் , தேனாம் 
பேட்டை , மயிலாப்பூர் , முதலிய விடங்களில் ஐரோபியர் 
கள் , தனவந்தர்கள் வீடுகளைல்லாம் சிறிய தோட்டத்துடன் 
கூடிய பங்களாக்களாக விருப்பதால் இந்தப் பட்டணத்தை 
arreui The City of Magnificent distances. TGT DU 
சொல்லுகிறார்கள். இதுவும் நமது ஏழைபட்டணத்துக்கு 
ஓர் சிறப்பேயாகும் : 

சத்திரங்கள்- ஸென்டரல் ஸ்டேஷனுக்கெதிரில் ராஜா 
ராமசாமி 

முதலியார் சத்திரம் ஒன்றிருக்கிறது . இது 
யாத்திரிகர்களுக்கு பலவிதத்திலும் சௌகரிய முள்ளது . 
எழும்பூர் ஸ்டேஷனுக்கருகில் கண்ணன் செட்டியார் 
சத்திரம் ஒன்றிருக்கிறது . இன்னும் சில சத்திரங்களிரு 
பினும் அவை யாத்திரிகர்களுக்கு சௌகரியப் படாது . 
இப்பட்டணத்தில் யாத்திரிகர்களுக்கு போதுமான சத்திரங் 
கள் கிடையா . 

வண்டி வசதிகள்- . டி.ராம்வண்டிகள் நகரத்திற்குள் 
நாலாபக்கங்களிலும் ஓடுகின்றன . சுமார் 400 மோடார் 
பஸ்கள் பலபக்கங்களிலும் ஒடுகின்றன . மாட்டு வண்டி . 
ஜட்கா வண்டி , ரிக்ஷா வண்டிகளுக்குக் குறை இல்லை . 
வெளியூர்களிலிருந்து 45 பஸ்புகள் வந்து போகின்றன . 


பார்க்கவேண்டிய இடங்கள் 
கோயில்கள் -- திருவல்லிக்கேணியில் ஸ்ரீ பார்த்தசாரதிப் 
பெருமாள் சன்னிதி , மயிலாப்பூரில் 

ஆதிகேசவப் 
பெருமாள் சன்னிதி , அதைச்சார்ந்த ஸ்ரீ பேயாழ்வார் திருவ 


12 


. 


கின்றன . 


90 

புராண ஸ்தலங்கள் 
வதரித்த திருக்கிணரும் , சென்னை ஜியார்ஜ் டவுனில் 
சென்ன கேசவப்பெருமாள் சன்னிதி , ஸ்ரீநிவாசன் சன்னிதி , 
அரங்கநாதன் சன்னிதி , வரதராஜப்பெருமாள் சன்னிதி , 
உடையவர் சன்னிதி , முதலிய விஷ்ணுவாலயங்களிருக் 

இவை யாவற்றிலும் தேசாந்திரி பிராம்ணர் 
களுக்கு மாத்திரம் சோறுகிடைக்கும் . இது கோமுடிட் 
வைசியர்களுடைய ஏற்பாடு , மற்றவர்களுக்குக் கொடுப்பின் 
பாபம் போலும் . மயிலாப்பூரில் பாடல் பெற்ற கபாலீச்சுரம் 
என்கிற பெரிய 

சிவஸ்தலமும் , திருவள்ளுவநாயனார் 
கோயிலும் , பட்டணத்தில் மல்லீசுவரர் , ஏகாம்பரேச்வரர் , 
கச்சாலேம்வரர் , கந்தசாமி கோயில், முதலிய சிவாலயங் 
களிருக்கின் றன . 


க 


பீபில்ஸ்பார்க் - 1859 வருஷத்தில் ஏற்படுத்தப்பட்டது . 
ஜனங்கள் மாலை காலங்களில் மனோல்லாசமாய் காலங் 
ழிக்கத்தக்கதொரு சிங்காரத் தோட்டம் . இந்த தோட்டம் , 
ஸென்ட்ரல் ஸ்டேஷனுக்குப் பக்கத்திலிருக்கின்றது . 116 
ஏகர் விஸ்தீரண முள்ளது . 5 - மைல் நீளமுள்ள ரோட்டுகளை 
யுடையது . 


இதில் 1887 - u 1,79,000 - ரூபாய் செலவில் கட்டப் 
பட்ட விக்டோரியா நகரமண்டபம் , மூர்மார்க்கட் , என்கிற 
காய் , கரி , கிழங்கு , பச்சை பதார்த்தங்கள் , மச்சவகை , 
பக்ஷிவகை , மாமிசவகைகளும் , மற்ற பொருள்கள் முதலி 
யவை விற்கும் பெரியகடையும் , 8,00000 - ரூபாய் செலவில் 
அதிக அழகாய் கட்டப்பட்டிருக்கிற முனிசிபல் ஆபீஸும் , 
பலவித உயிர்பிராணிகளைச் சேர்த்து வைத்திருக்கிற 
மிருககாக்ஷி சாலையுமிருக்கின்றன . மைசூர் , பரோடா , 


( 


. 


விஷ்ணு ஸ்தல மஞ்சரி 

91 
கல்கத்தா , டில்லி , பர்வொன் , ஜெய்பூர் , முதலியஇடங் 
களில் அமைக்கப் பெற்றிருக்கிற சிங்காரதோட்டங்களைப் 
பார்த்தவர்களுக்கு இது ஒதுங்கு மிடமாகவே தோன்றும் . 
இந்தியாவிலுள்ள சிங்காரத் தோட்டங்களில் ஜெய்பூரிலுள்ள 
(இராமநிவாஸ் ) என்னும் சிங்கார தோட்டமே முதன்மை 
பெற்றதென்பேன் ,. இரண்டாவது பாடுவானிலுள்ள 
தோட்டம் . இந்த சிங்காரத்தோட்டம் தவிரவேறுதோட்ட 
ங்களிருப்பினும் அவைகள் வெளியூரார்களுக்கு இனிமை 
தராதாகையால் அவைகள் இங்கு எழுதப்படவில்லை . 

மாலை காலத்தில் இதற்கு பக்கத்திலுள்ள சென்டரல் 
ஸ்டேஷனில் விளக்குகள் எரியும் அழகைப்பார்த்தால் 
பூர்ணசந்த்ரோதயம் பூமியில் இறங்கி இருக்கிறது போலவே 
தோன்றும். 


மியூஸியம் - பல பொருள் காட்சி சாலை . இது எழும்பூரி 
லிருக்கும் ஓர் நேர்த்தியான கட்டடம் . நாநா விதமான 
நூதன வஸ்துக்களையும் , வினோத பொருள்களையும் , 
கொண்டு. 

சேர்த்து வைக்கப்பட்டிருக்கின்றன . 
ஒரு நாடகசாலையும் , பெரியதொரு புஸ்தகசாலையும் இருக் 
கின்றன . இதற்கு பக்கத்தில் பிரஸவ ஆஸ்பத்திரியுமிருக் 


வந்து 


கின்றது . 


எழும்பூர் ரெயில்வே ஸ்டேஷன் சென்ட்ரல் ரெயில்வே 
ஸ்டேஷன் அதைச்சார்ந்த பெரிய கட்டடங்கள் காட்சிக் 


குறியன , 


923 

புங்கண ஸ்தலங்கள் 
ஹைகோர்ட் - சென்னையிலுள்ள கட்டடங்களில் 
மிகச்சிறந்தது . இக்கட்டடத்திலுள்ள சிகரங்களில் அதிக 
உயர்ந்த ஒரு சிகரத்தில் கப்பலோட்டிகளுக்கு 20 - மைல் 
தூரம் - “வழிகாட்டக்கூடிய விளக்குக்கூண்டு ஒன்று . 
இருக்கிறது ( 18 , 000 - மெழுகுவர்த்தி வெளிச்சமுள்ளது . 

நால பக்கங்களிலும் 20 - மைல் தூரம் தெரியும் 
இதன்மேல் ஏறிபார்க்கலாம் ( கட்டணம் இரண்டணா) 
மௌண்ட் ரோட்- இதுகோட்டையில் 

இருந்து 
பரங்கிமலை வரையில் 8 - மைல் தூரமுள்ள அழகிய பெரிய 
சாலை . இச்சாலையிலுள்ள கவர்னர் வீடும் , பெரிய கட்டடங் 
களும் , கண்கவரும்படியான பெரிய பெரிய வெள்ளையர் 
கடைகளும் , பிரதிமைகளும் , எண்ணணற் கரியன : 

மெரினா - கடலோ ரமாய் ஆங்கிலேயர்களும் , சுதேச 
கனவான்களும் , சாயந்திர வேளையில் சௌக்கியத்துக்காக 
உலாவும் இடம் . 6 - மணிக்கு இவ்விடத்திலிருக்க மிக 
இனிப்பா யிருக்கும் . 

சேப்பாக்கம் - இவ்விடத்தில் வெகு அழகாய் கட்டப் 
பட்ட . கலசமஹால் , பிரசிடென்சி காலேஜ் : செனெட் 
ஹௌஸ் , இஞ்சினியரிங் காலேஜ் , மீன் காலேஜ் , ( அற்புதக் 
காட்சி . அவசியம் பார்க்கவேண்டியது ) முதலி கட்டடங் 
களிருக்கின்றன . 


கொத்தவால்சாவடி - இது ஒரு பெரிய சுதேசி 
மார்க்கட் . வீட்டிற்கு வேண்டிய எல்லா உணவுப் பொருள் 
களும் , பதார்த்தவகைகளும் , பழவகைகளும் , மற்ற 
எல்லாபொருள்களும் , கிடை கக்கூடிய இடம் 


விஷ்ணு ஸ்தல மஞ்சரி 

93 
குஜி.லிக்கடை .-- சைனாபஜார் வீதி , மாலை காலத்தில் 
எப்போதும் ஜன் நெருக்கமுள்ள இவ்வீதியைப் பார்க்க 
வெகு வினோத விழாவாயிருக்கும் . செலவழிக்க மனம் 
வராதவர்களும் வாங்கக்கூடிய துணி மணிகளும் , கண் 
கவரும் பழதினுசுகளும் , சித்திரப்படங்களும் , பொன் 
வெள்ளி 

ஆபரணங்களும் , செம்பு பித்தளை வெங்கல 
பாத்திரங்களும் , வாசனை திரவியங்களும் , குடை , ஜோடு , 
கொம்பு , தடிகளும் , மிட்டாய் தினுசுகளும் , புஸ்தகங்களும் 
மற்றும் பலவஸ்துக்களும் விற்கும் கடைகள் எண்ணிறந்தன , 
வேடிக்கைப் பார்பதிலேயே மனம் செலுத்தாமல் அப் 
போதுக் கப்போது தங்களுடைய ஜேபியிலும் மடியிலும் 
வைத்திருக்கும் புணப்பைகளை கவனித்து வரவேண்டும் : 
இவ்விடத்தில் முடிச்சவிழ்கும் பேர்வீழிகள் அதிகம் . 
இங்கு விளக்கு வெளிச்சம் போராத குறை யொன்றுண்டு . 
சென்னை நகரசபையார் இதை கவனித்து ஜியாஜ் அரசரின் 
உருவச்சிலைக்கு எதிரில் அதிக வெளிச்சம் தரக்கூடிய 
கொத்துவிளக்கு , ஒன்றை அமைக்க பெற்றால் வெகு 
நலமாயிருக்கும் , 


அரக்கோணம்( ஜி ).-- காஞ்சீபுரத்துக்குச் செல் 
வோர் இறங்க வேண்டிய ஸ்டேஷன் . காஞ்சீபுரத்தின் 
விஷயங்களை ( முதல் பாகம் 77 - ம் பக்கத்தில் காண்க . 

ரேணிகுண்டா ( ஜ ). திருப்பதிக்கும் காளஸ்திரிக் 
கும் செல்வோர் இறங்க வேண்டிய ஸ்டேஷன் . திருப்பதி 
விஷயங்களை முதல் பாகம் 90 - ம் பக்கத்தில் காண்க . 


94 

புராண ஸ்தலங்கள் 
குண்டகல் - இது சென்னைக்கு வடமேற்கே 276 
மைலிலிருக்கிறது . கிழக்கே பெஜவாடாவிலிருந்தும் , மேற் 
கே ஹூப்ளியிலிருந்தும் , தெற்கே பெங்களூரிலிருந்தும் , 
வரும் மீடர் கேஜ் லயன்கள் வெகு தூரத்திலிருந்து வந்து 
இங்கு சேருவதினால் இது ஒரு பெரியஜங்க்ஷன் ஸ்டேஷனாக 
இருக்கின்றது . ஸ்டேஷனை விட்டு வெளியில் போனால் 
தங்குவதற்கு சௌகரியமான இடமில்லை. ஜலசௌகரியமும் 
யில்லை , ஸ்டேஷனில் சாப்பாடு ஓட்டலும் , சிற்றுண்டி 
சாலையும் , பழக்கடைகளும் இருக்கின்றன . 

கிஷ்கிந்தை , ஹம்பி , விரூபாக்ஷம் , துங்கபத்ரா நதி 
வைகளை தரிசிக்க விரும்பிகிறவர்கள் இங்கிறங்கி மேற்கே 
ஹூப்ளிக்கு செல்லும் ரெயில் ஏறி , 71 - மைலிலிருக்கும் , 
ஹோஸ்பேட் ஸ்டேஷனில் இறங்கவேண்டும் . 31 - ம் பக்கம் 
பார்க்க , 

துங்கபத்திரா- இது ஒரு சிறிய ஸ்டேஷன் . 
புண்ணிய நதிகளில் ஒன்றாகிய துங்கபத்ராநதியில் ஸ்நானஞ் 
செய்வதற்காக , காசியாத்திரை செய்வோர்கள் இங்கிறங்கு 
வார்கள் . நதி ஸ்டேஷனுக்கு வடக்கே : -மைலிலிருக் 
கின்றது . இங்கு ஒரு சிறிய அக்ரஹாரமும் சத்திரமும் 
இருக்கின்றன . கங்காஸ்நானம் துங்காபனம் என பழ 
மொழியுண்டு. இங்கு ஒருநாள் தாமசிக்க விரும்புவோர் 
கள் பசனம் செய்துக் கொள்ள அரிசி முதலியவை 
யாவும் கையில் கொண்டு போகவேண்டும் . இந்த ஸ்டேஷ 
னுக்கு கிழக்கில் 8 - மைலில் நதியின் கரைமேல் மந்த்ராலயம் 
என்னும் மஞ்சாலாவில் ப்ரசித்தமான இராடுவேந்திர 
ஸ்வாமி திருப்பள்ளி இருக்கின்றது . மாட்டு வண்டிகள் 
கிடைக்கும் . இந்நதியின் வடகரையிலிருந்து 

நைஜாம் 
இராஜ்யம். ஹம்பிக்கு செல்லுவோர் அங்கு துங்கபத்ராநதி 
யிருப்பதால் இங்கு இரங்கவேண்டிய ஆவசிகமில்லை. 
மெயில் வண்டிகளும் இங்கு நிற்கும் . 


95 


விஷ்ணு ஸ்தல மஞ்சரி 
இராயச்சூர் - இது எம் . எஸ் . எம் . கம்பெனியின் 
கடைசி ஸ்டேஷன் . ஜி . ஐ . பி . ஆர் , இங்கு வந்து கூடுவதால் 
இது ஒரு பெரிய ஜங்ஷனாக யிருக்கிறது . ஸ்டேஷனில் 
சாப்பாடு ஹோட்டலும் , சிற்றுண்டிச்சாலையும் பழக் 
கடைகளு மிருக்கின்றன . ஸ்டேஷனுக் கருகாமையில் 
ஜலவசதியோடு கூடிய சத்திரமொன்று இருக்கிறது . ஊ 
லும் சத்திரங்களிருக்கின்றன . இவ்வூரில் சுற்றிலும் இரண்டு 
மதிள்களை யுடைய ஒரு புராதனக் 

கோட்டையொன்று 
இருக்கின்றது . இக் கோட்டையின் தென்புறமானது 290 
அடி உயரமுள்ள ஒரு குன்றினால் காக்கப்பட்டிருக்கிறது . 
1294 - வருஷத்தில் விட்டல மஹாராஜனால் இது கட்டப் 
பட்டது . இந்த அரசனுடைய வரலாறுகளை 41 , -அடி நீள 
முள்ள ஒரேகல்லில் எழுதப்பட்டிருக்கிறது . ஆச்சரியம் . 
கோட்டையின் மதிள் குன்றின்மேல் வினோதமான 21 - அடி 
நீளமுள்ள ஒரு பெரிய பீரங்கி யாவரும் காணும்படி 
வைக்கப் பட்டிருக்கின்றது . 


குருதுவாடி- பண்டரீ புரத்துக்குச் செல்வோர் 
இறங்க வேண்டிய ஸ்டேஷன் இதுவே . இங்கு பார்லி லைட் 
ரெயில்வே என்னும் ஒருசிறிய ரெயில் வந்து சந்திக்கிறது . 
இந்த மிகச்சிறிய ரெயில் வண்டியில் . தான் இங்கிருந்து 
தெற்கே 32 - மைலிலுள்ள பண்டரிபுரத்துக்குச் சேல்ல 
வேணும் . இராயசூருக்கு வடமேற்கே 209- மைல் , வுட்கி 
யிலிருந்து 58 - மைல் , பூனாவிலிருந்து 234 - மைல் , 


96 . 

புராண ஸ்தலங்கள் 
டோண்டு ( ஜ ) 

இது இசாயசூரிலிருந்து 277 - மைலி 
லும் , பம்பாயிலிருந்து 167 - மைலிலும் , மன்மாடிலிருந்து 
146 - மைலிலுமிருக்கின்றது . ஸ்டேஷனுக்குச் சமீபத்தில் 
ஒரு பெரிய தர்மசாலையும் ஒரு மைல் தூரத்தில் பீமாநதி 
யும் இருக்கின்றன . லோபத்தனத்தால் சிறிது பொருள் 
லாபத்தைக்கருதி மன்மாடு மார்க்கமாய் பேர் வோர்பல 
ருளர் . அவர்கள் புனா பட்டணத்தின் வினோதத்தையும் , 
புகைவண்டி மலைத்துரப்புகளில் புகுந்து செல்லும் அற்புதக் 
காக்ஷியையும் , கன்னேரி குகைகளையும் , அழகிய பம்பாய் 
பட்டணத்தின் காட்சியையும் , பஞ்சவடியில் ஸ்ரீ ராம 
பிரான் சேவையையும் கோதாவிரி ஸ்நான த்தையும் ஒருங்கே 
இழந்து விடுவார்கள் . இவர் களது துர்ப்பாக்கிய மென்னோ 
பம்பாய் சென்று போவதே பலவிதத்திலும் நன்று . 

பூனா இது மதறாஸ் ரெயில்வே இறுதி ஸ்டேஷன் , 
ஜி . ஐ . பி . ஆர் . ரெயில்வேயுடன் வந்து செருகின்ற ஒரு 
பெரிய ஜங்க்ஷன் ஸ்டேஷனாயிருக்கின்றது . பம்பாயிலி 
ருந்து 119 - மைலிலும் , இராயசூரிலிருந்து 324 - மைலிலும் 
மதராவிலிருந்து 665 - மைலிலும் பங்களூரிலிருந்து 625 
மைலிலும் , பண்டரிபூரிலிருந்து 147 - மைலிலும் , இருக் 
கிறது . இது ஒரு போது வித்வான்களுக்கு தனச்சாலையாக 
விருந்தது . புராதனமான ஒரு அழகிய பட்டணம் . வாச 
யோக்யமாய் எக்காலத்தும் சீதோஷ்ணம் மிதமாயிருக்கும் . 
முள்ளா, மோட்டா , என்று இரண்டு நதிகள் இப்பட்டணத் 
தில் கூடுகின்றது . கூடுமிடத்தில் சிவாலயமும் , விஷ்ணு 
வாலயமும் , இருக்கின்றன . இந்தப் பட்டணத்திற்கு தென் 
மேற்கில் 3 மைல் தூரத்தில் ஓர் மலையின்மிசை பார்வதி 
கோயில் இருக்கிறது . அவசியம் பார்க்கத்தக்கது . 
ஸ்டேஷனில் சாப்பாடுஹோட்டலும் , சிற்றுண்டிசாலையும் 


பட்டணங்களில் இரண்டாவது . மேலை சமுத்திரக் கரையி 
விஷ்ணு ஸ்தல மஞ்சரி 

97 
இருக்கின்றன . ஸ்டேஷனுக்கு சமீபத்தில் அழகாய் அமைக் 
கப்பெற்ற தருமசாலைகளிருக்கின்றன . இந்த தருமசாலை 
களில் இறங்குபவர்களிடம் ஐந்து ரூபாய் முன்னதாக 
வாங்கி கொண்டுக் புஸ்தகத்தில் பதிவு செய்துவைக்கிறார்கள் . 
மூன்று நாள் தங்கலாம் . போகும்போது ஐந்து ரூபாயை 
கொடுத்து விடுகிறார்கள் . சத்திரங்களில் விரகு கொண்டு 
எரிக்கக்கூடாது , இரும்பு அடுப்பில் கரி போட்டுத் தான் 
சமயல் செய்ய வேண்டும் . வேண்டுமானால் இரும்பு அடுப்பு 
கொடுப்பார்கள் . இம்மாதிரியே பம்பாய் முதலிய இடங் 
களிலுமுண்டு . தருமசாலைகள் எல்லாம் அழகிய கட்டடங் 
களா யிருப்பதால் அடுப்பு புகையினால் சுவர்களும் கூரை 
களும் அழுக்காய் விடும் என்பதேயாம் , மல ஜலம் , கழிக்கு 
மிடமெல்லாம் சலவைகற்களால் பரப்பப்பட்டிருக்கின்றன 
வென்றால் சத்திரத்தின் அமைப்பைக் கேட்பானேன் . 

இந்த பட்டணத்திலும் பம்பாய் நகரத்திலும் வண்டிக் 
காரர்கள் வெகு யோக்கியர்கள் . ரூபாய் ஒன்று சத்தம் 
பேசி வாங்கும் போது பேசினது ரூபாய் இரண்பென்பர் . 
இதற்குக் காரணம் நமக்கு இந்துஸ்தான் பாஷை தெரி 
யாததால் நம்மை ஏமாற்றுகிறார்கள் . போலீஸ்காரரிடம் 
சொல்லினும் பயனில்லை . 

பம்பாய் . Bombay . - இந்தியாவிலுள்ள பெரிய 


லுள்ள ஒரு தீபகல்பம் . இப்பட்டணத்தின் துறைமுகத் 
தைப்போல் இயற்கையாய் அமைந்தது . உலகில் வெகு 
சொற்பமே . பலவித ஜாதியார் பல தொழில் பூண்டு இங்கு 
வசிக்கின்றனர் . அவரது அணிகளும் ஆடைகளும் பாஷை 
களும் தோற்றங்களும் வெவ்வேறா யிருக்கின்றன . அந்திப் 
பொழுதில் ஆவணத்தெருவில் எள் விதைப்பினும் தாழவிழா . 


13 


98 


புராண ஸ்தலங்கள் 


வீடுகளெல்லாம் ஐந்தாறு அடுக்குகளுடையனவாய் , பெரி 
யனவாய் பளிங்குத் தொழில் அமைந் தன வாய் யிருக்கின் 
றன . மயன் என்னும் தெய்வத்தச்சனால் நிர்மாணிக்கப்பட்ட 
தாக சொல்லப்படும் அநேக மாடமாளிகை கூடகோபு 
ரங்களைக்குறித்து நமது புராணங்களில் படித்திக்கிறோம் . 
நேரில் கண்டதில்லையன்றோ? அழகிலும் செல்வத்திலும் 
நாகரிகத்திலும் பக்தியிலும் சிறந்து விளங்கும் இந்த அழ 
கிய பட்டணத்தை வருணிக்க நம் பரமல்ல . 

இந்தப்பட்டணத்தை மேல் நாட்டார் " Fair Heaven . 
அழகிய தேவலோகம் என்றும் The " Gate of India . ” 
இந்தியாவின் முகவாசல் என்றும் புகழ்கின்றனர் . 

இப்பட்டணத்தின் ஜனத்தொகை 9,30,000 . இதில 
6 -லக்ஷம் இந்துக்கள் , 2- லக்ஷம் மகமதியர்கள் . --லக்ஷம் 
பார்சிகள் . பார்லிஜாதியார் எல்லோரும் தனவந்தர்கள் . 
அவருள் விலைமா தரும் பிச்சைக்காரருமில்லை . மற்ற ஜாதி 
யார்களில் விலைமாதர்கள் அதிகமுளர் . அவ்விலைமாதர்கள் 
ஊணர் , மிலேச்சர் முதலிய எந்த ஜாதியாரையும் வரையின்றி 
பார்லி 

ஜாதியார் , அவரில் மரித்தோரை 
தகனமும் புதைப்பதும் செய்வதில்லை . ஸைலெண்டவர் 
என்னும் பெயரிட்டு 

வைத்திருக்கின்ற மலைமிசை 
குளம் போல பெருங்குழி வெட்டி அதன் மேல் போட் 
டிருக்கிற இரும்புப் பந்தலில் போடுவர் . பரந்தும் 
கழுகும் காக்கையும் அப்பிணத்தை பிடிங்கித்தின்ற பின்பு 
எலும்புகள் அக்குழியினுள்ளே விழும் . இவ்வாறு செய்ய 
அவர் கருத்து யாதோ ? 


புணர்வர் . 


சத்திங்ரகள் - ஓட்டல்கள் . இப்பட்டணத்தில் சத்தி 
ரங்கள் அனேக மிருப்பினும் மாதவபாக் , இறாபர்க் என்ற 
இரண்டும் விசாலமுள்ளதாயும் சுத்தமாயு மிருக்கின்றன . 


விஷ்ணு ஸ்தல மஞ்சரி 

99 
இத் தருமசாலை யுடையார் பிரயாணிகளிடத்தில் 5 - ரூபாய் 
முன்னதாக வாங்கிக்கொண்டு புஸ்தகத்தில் பதிவு செய்து 
வைக்கிறார்கள் . மூன்று நாள் தங்கி இருக்கலாம் . போகும் 
போது 5 - ரூபாயை திருப்பிக்கொடுத்து விடுவார்கள் . சத் 
திரங்களில் விரகு கொண்டு எரிக்கக்கூடாது . இரும்பு அடுப் 
பில் கரிபோட்டுத்தான் சமயல் செய்யவேண்டும் . வேண்டு 
மானால் இரும்பு அடுப்பு சாமான்கள் கொடுப்பார்கள் . இம் 
மாதிரி புனா முதலிய விடங்களிலுமுண்டு . தருமசாலை கெளெல் 
லாம் அழகிய கட்டடங்களா யிருப்பதால் அடுப்புப்புகை 
யினால் சுவர்களும் கூரைகளும் அழுக்காய் விடும் என்ப 
தெயாம் . மலஜலம் கழிக்கு மிடமெல்லாம் சலவைக்கற் 
களால் பரப்புபட்டிருக்கின்றன வென்றால் , சத்திரத்தின் 
அமைப்ப சொல்லவேண்டுமோ ! 


கல்பாதேவி ரோட்டுக்குச் சமீபமாய் பிக்கட் ரோட் 
என்னு மிடத்தில் சென்னை பிராமணர் ஹோடல் ஒன்று 
இருக்கின்றது . 


இவ்வூர் பார்ப்பா ரெல்லாம் பாத்திரத்தை வாயில் 
வைத்து நீர் பருகுவர் , தாம்பாளத்தில் தின்பர் . திராவிட 
தேசத்து வேளாளர்களும் சூத்திரர்களும் தாமுண்ணும் 
கலத்தில் தாமுண்பரேயன்றி பிறர்கலத்தி லுண்ணார் . தமது 
கலத்தை பிறருக்கும் கொடார் என்பது பிரமித்தம் . 
இந்தப்பட்டணத்தில் அந்தணருண் ணும் சோற்றுக்கடைக் 
களில் தட்டுக்ளே அடுக்கப்பட்டிருக்கின்றன . எல்லா ஜாதி 
யாரும் இதில் தான் உண்ண வேண்டும் . இலைகள் போட்டு 
பரிமாறுவதில்லை , சென்னையிலும் இந்த துராசாரம் சில 
அனாசாடி பார்ப்பார்களால் பழக்கப்பட்டு வருகிறது . 


100 


புராண ஸ்தலங்கள் 


வண்டிகள் . - ஒத்தைகுதிரை இரட்டைக்குதிரை பூட் 
டிய கோச்சு வண்டிகள் மிகுந்தமலிவு . டிராம் வண்டிகள் 
பெரிய வீதிகளிலெல்லாம் ஓடுகின்றன . கோச்சுவண்டிக் 
காரர்கள் வெகுயோக்கியர். வண்டி ஏறும்போது ரூபாய் 
ஒன்று சத்தம் பேசி வாங்கும்போது ரூபாய் இரண்டென் 
பர் . இதையாரிடத்தில் முரையிட்டாலும் பிரயோசன 
மில்லை . முதலில் கண்டிப்பாய் பேசிக்கொள்ள வேண்டும் . 
மாட்டு வண்டியும் , ஜட்கா வண்டியும் மருந்துக்கும் அகப் 


படாது . 


பார்க்கவேண்டிய இடங்கள் . 
1 கிராபோர்ட் மார்கெட் , 
2 விக்டோரியா தோட்டம் . 
3 பொருட் காட்சி சாலை . 
4 விக்டோரியா டெர்மினஸ் ரெயில் ஸ்டேஷன் - 
5 ஹைகோர்ட் 
6 நகர மண்டபம் . 
7 யூனிவர்ஸிடி டவர் . 


நாசிக்ரோட் - பம்பாயிக்கு 177- மைல் தூரத்திலுள்ள 
இந்தஸ்டேஷனுக்கு வடமேற்கே 5 - மைலில் நாசிக் பட்டண 
மிருக்கின்றது . 38 - ம் பக்கம்பார்க்கவும் . 


மன்மாட் ( ஜ ) -டோண்டிலிறங்கிச் செல்வோர் இவ் 
வூர் வந்து வேறுவண்டி ஏறவேண்டும் . ஸ்டேஷனுக்கு 
அருகாமையில் வசதியான தருமசாலையும் சிற்றுண்டிக் 
கடைகளுமிருக்கின்றன , 


விஷ்ணு ஸ்தல மஞ்சரி 

101 
பசாவல் (ஜநாகபூருக்குச் செல்வோர் இங்கிறங்கி 
வெறுவண்டி ஏறவேண்டும் . இரண்டுமைல் தூரத்தில் அரை 
மைல் அகலமுள்ள தாய் தப்தி நதம் ஓடுகின்றது . கீழ்திசை 
தோன்றி மேற்றிசை செல்லும் ஆற்றுக்கு நதம் என்று 
பெயர் . தருமசாலைஉண்டு . 


கண்டுவா . 

( ஜ ) தருமசாலை உளது . பிரயாணிகள் 
தங்கி சிரமபரிகாரம் செய்து போக இதுவசதியான இடம் , 
இண்டூர் , உஜிரி , ஆஜ்மீர் புஷ்கரம் , செல்வோர் வண்டி மாற 
வேண்டிய ஜங்க்ஷன் . 59,60 - வது பக்கங்களில் பார்க்க . 


ஜப்பல்பூர் ( ஜ )-ஸ்டேஷனுக்கு அதிசமீபத்தில் தரும் 
சாலையிருக்கின்றது . ஸ்டேஷனுக்கும் பட்டணத்திற்கும் ஒரு 
மைல் தூரமுள்ளது , வண்டிகளுண்டு . பட்டணத்திலும் தங்க 
இடங்கிடைக்கும் . புண்ணியாதி ஏழிலொன்றாகிய நருமதா 
நதம் பட்டணத்திற்கு 6 - மைல் தூரத்திலிருக்கிறது . 


மாணிக்பூர் ( ஜ )-சித்திரகூடம் செல்வோர் இறங்க 
வேண்டிய ஸ்டேஷன் . தருமசாலையிருக்கிறது . சித்திரகூடத் 
தின் விஷயங்களை 56 - வது பக்கத்தில் பார்க்கவும் . 


அல்லஹபாத்( ஜ )-ஜப்பல்பூரிலிருந்தும் , சித்திரகூடத் 
திலிருந்தும் பிரயாகைக்குச் செல்வோர் , இறங்கவேண்டிய 
ஸ்டேஷன் . பிரயாகை 3 - மைல் தூரத்திலிருக்கிறது . இந்த 
ஸ்டேஷனுக்கு வடக்கே 100 - மைலில் அயோத்தியும் , கிழ 
க்கே 100 - மைலில் காசியுமிருக்கின்றன . பிரயாகையின் 
விஷயத்தை 65 - வது பக்கத்திலும் காசியின் விஷயத்தை 
•71 -வது பக்கத்திலும் அயோத்தியின் விஷயங்களை முதல் 
பாகம் 104 -வது பக்கத்திலும் காண்க . 


102 

புராண ஸ்தலங்கள் 
பெரும்பாலோர் அயோத்திக்குச் செல்லாமலே காசிக் 
கும் கயாவுக்கும் சென்று திரும்பிலிடுகிறார்கள் . அயோத்தி 
முத்திநகரில் முதன்மை பெற்றதென்பதை அவர்கள் உணர்ந் 
திலர் - கர்சி , கயை , பிரயாகை இம் மூன்றும் உத்தமோத் 
தம க்ஷேத்திரங்களே யாகிலும் கிருபாமூர்த்தியாகிய சிவ 
பெருமானுக்கு ஹ்ருதயகமல வாசியான நிகமவிரலின் 
அவதாரஸ்தலமாகிய அயேத்திக்குச் சென்று வலிஷ்டை 
என்னும் ஸாயூநதியில் புனல்படிந்து தாரக்நாமனை சேவி 
யாமல் செல்வது அவரவர் விதிவழி அனுசரித்தன்றோ 
விருக்கும் . 1 


காசி . - காசியின் விஷயங்கள் யாவற்றும் இப் புஸ்த 
கத்தில் விஸ் தரேண சொல்லப்பட்டிருகின்றது . 


இங்கு நின்றும் ஹரித்துவாரம் செல்வோர் அயோத்தி 
( முதல்பாகம் 104 - ம் பக்கம் காண்க ) லக்ஷ்மண்புரி ( அவிசி 
யம் பார்க்கவேண்டிய பட்டணம்) நைமிசாரணியம் (முதல் 
பாகம் 106 -வது பக்கம் பார்க்க ) கான்பூர் ( வழியாக ) 
ஆக்ரா ( முக்கியமாய் பார்க்கவேண்டியதும் உலகில் மிகச் 
சிறந்ததுமான டாஜ்மஹால் முதலிய கட்டடங்களையுடைய 
அழகிய பட்டணம் . ) மதுரை - ஆய்பாடி ( முதல் பாகத்தில் 
காண்க ) பிருந்தாவனம் கோவர்த்தனம் , ( 60 - ம் பக்கம் 
பார்க்க ) டில்லி ( பார்க்க வேண்டிய பட்டணம் ) குருக்ஷேத் 
திரம் ( 63 -வது பக்கம் பார்க்க ) அம்பாலா ( ஸஹான்பூர் 
லக்ஜார் ( வழியாக ) ஹரித்துவாரம் ( 63 -வது பக்கம் ) செல்ல 
வேண்டும் . ஹரித்துவாரத்தில் நின்றும் பதரி நாராயணம் 
செல்லும் மார்க்கவிவரங்களை யும் மற்ற விஷயங்களையும் 
முதல் பாகத்தில் கண்டுகொள்க. 


விஷ்ணு ஸ்தல மஞ்சரி 


103 


மொகல்சிரே ( ஜ ).-- ஈஸ்ட் இண்டியன் ரெயில்வே 
யும் ஒளட்ரோஹில்கண்ட ரெயில்வேயும் , சந்திக்கிறது . ஒரு 
பெரிய ஜங்ஷன்ஸ் டேஷன் . இங்கிருந்து காசி 7 - மைலிலும் , 
கயா 126 - மைலிலும் , பிரயாகை 96 - மைலிலும் இருக்கின் 
றன . தருமசாலை யிருக்கின்றது சிற்றுண்டிச் சாலைகளு 
முண்டு . வச 

சதியான இடமேயாகிலும் இங்கு வண்டி மாற 
வேண்டுமே தவிர இறங்க வேண்டிய ஆவசியகமில்லை . 


கயா . - ஸ்ரீ மத்கயா பித்ருகடனை தீர்த்து வைக்கும் 
க்ஷேத்திர ராஜா எனப்படும் . இதை தவிர்த்து மற்ற தீர்த்த 
க்ஷேத்திரங்களில் செய்வதெல்லாம் மத்யமபக்ஷமென்று 
பெரியோர் கொள்கை . இந்த க்ஷேத்திரத்தைப் பற்றின 
முழுவிபரங்களையும் 68 - வது பக்கத்தில் பார்க்கவும் . லோக 
ப்ரஸித்தமான க்ஷேத்திரம் . ஸ்டேஷனிலேயே கயாவாளி 
களின் குமஸ்தாக்கள் அழைத்துக்கொண்டுபோக காத்திருப் 
பார்கள் . 


கோமோ ( ஜ ) - ஈஸ்ட் இந்தியா ரெயில்வேயுடன் 
பெ . நா . ரெயில்வே கூடும் பெரியஜங்ஷன் ஸ்டேஷன் . இங்கு 
நின்று கயா 105 - மைலிலும் , கல்கத்தா 187 - மைலிலும் , கரக் 
பூர் 15 : 1 - மைலிலும் இருக்கின்றன . காசியிலிருந்து கல்கத் 
தாவுக்குப் போகாமலே ஜகந்நாதம் செல்வோர் பலருளர் . 
அவர்கள் ரெயில்செலவில் சிறிது லாபத்தைக்கருதி பெரிய 
கஷ்ட நஷ்டங்களுக்கு உட்படுகிறார்கள் . கல்கத்தா மார்க்க 
மாய் வந்தவர்கள் வேண்டுமானால் திரும்பிச் செல்லும் 
• போது கஷ்டத்துடன் இந்த குறுக்கு மார்க்கம் போகலாம் . 
கல்கத்தா சென்று போவதே மெத்தசௌகரிய மென்பதை 
ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டியது . 


1041 


புராண ஸ்தலங்கள் 


இந்த 


கல்கத்தா , Calcutta - இந்த கல்கத்தாதகரமானது 
ஹூக்ளி நதியின் கரைமேல் கட்டப்பட்ட தொருபெரிய 
பட்டணம் . ரெயிலில்வே ஸ்டேஷன் பெயர் ஹௌரா . 
பெரிய அழகிய கட்டடம் . ஸ்டேஷனுக்கும் கல்கத்தா 
நகரத்திற்கும் இடையே ஹூக்ளி நதி ஓடுகின்றது . இந்த 
நதியைக்கடந்து பட்டணத்திற்குள் பிரவேசிக்க ஓர் அழ 
கான மிதப்புப்பாலம் அமைக்கப் பட்டிருக்கின்றது , 
அழகிய பட்டணம் வங்காள இராஜதானிக்கு பிரதான 
பட்டணமாகவும் இந்தியாவிலுள்ள பட்டணங்களுக் கெல் 
லாம் தலை நகரமாகவுமிருந்து விளங்கிக்கொண் டிருக்கின் 
றது . இதை தேவேந்திரன் பட்டணத்திற்கு ஒப்பிட்டு 
வருணித்திருக்கிறார்கள். லண்டன் மாநகருக்கு இரண்டா 
வதாகக் கருதப்படுகிறது . The " City of Palaces 
மாளிகா நகரம்" என்று மேல் நாட்டார் வருணித்திருப் 
பதே சான்று . ஐரோபியருடைய கட்டிடங்கள் கிரேக 
தேசத்து சிற்பாலங்காரத்தின்படி ப்ரம்மாண்டமாகக் 
கட்டப்பபட்டிருக்கின்றன . 


இங்கு ஆங்கிலத்துக்கு விசேஷமதிப்பில்லை. அனைவரும் 
பேசுவது ஹிந்துஸ்தானிதான் . வங்காளிகள் வைராக்ய 
முள்ளவர்கள் . வங்கபாஷையிலேயே எல்லாம் வியவஹாரங் 
களையும் வைத்துகொள்வர்கள் . ஆங்கிலம் படித்தவர்களுங் 
கூட வங்கப்பஷையிலேயே பேசுவர் . நமது தமிழ் நாட்டி 
னரோ சிறிது ஆங்கிலம் கற்றிருப்பினும் அதில் தான் உளறு 
வார்களேயன்றி , சுயபஷையில் பேசார் , தமிழ்புஸ்தகங்களை 
வைத்திருந்தாலும் , சில தாய் தந்தையர் களுக்கு கோபம் 
உண்டாய் விடுகின்றது . தமிழ் உனக்குச் சோறு போடுமா , 
ங்கீலீஷைப்படி என்று தங்கள் குமாரர்களைக் ( கோபிப் 


விஷ்ணு ஸ்தல மஞ்சரி 


105 


பார்கள் . வங்காளிகள் ஜாதிமதா சாரத்தில் கண்டிப்புள்ள 
வர்கள் . தெய்வபக்தியுள்ளவர்கள் . ஸ்தீரிகளின் முகத்தை 
புருஷர்கள் பார்க்கமாட்டார்கள் . விதவைகளுக்கு கட்டுப் 
பாடு அதிகம் . அவர்கள் வெற்றிலை பாக்கு தொடலாகாது . 
வெள்ளை ஆடை யே உடுத்தவேண்டும் . ஒருவேளை போஜனமே 
செய்யவேண்டும் . பிராமணர்கள் மாமிசம் உண்பார்கள் 
மச்சம் புகிப்பது பாபமில்லையாம் . வெங்காயம் உண்பது 
பாபமாம் . இது ஒரு ஆசாரம் . பி . ஏ . எம் . ஏ . வரையில் 
வாசித்து 

விட்டு வியாபாரத்தில் தங்கள் சிந்தையை 
ஊன்றுவோர் வங்காளிகளில் அதிகம் . தங்கள் தேசம் 
தங்கள் நாடு என்ற தேசபக்தியில் கல்கத்தா வாசிகளின் 
பிரசித்தி எல்லோரும் அறிந்ததே . 

சத்திரங்கள் 
பாபுஷான்தேவ் தர்ம்சாலா - 150.ஹாரிஸன் ரோட் . 
பூல்சந்த் தர்மசாலா - 9 ஷாமாபாயி லேன் , பாராபஜார் . 
ராஜா சூர்ஜ்மல் தர்மசாலா - 345. மல்லிக்ஸ் வீதி . 
லக்ஷ்மி நாராயண் தர்மசாலா -57.பன்ஸ்டோலா தெரு . 

ஹோட்டல்கள் . 
ராஜாசிவபாதல் என்னும் ஹிந்து ஹோட்டல் ( ஹௌர 
ஸ்டேஷனுக்குச் சமீபம் ) பராபஜார் ஹோட்டல் ( ஷாமா 
பாய்ஸ் வீதி . ) ஸோபா ராம் பைஸாக் சந்தில் இரண்டு 
ஸ்மார்த்த பிராமணர்கள் ஹோட்டல்களு மிருக்கின்றன . 

பார்க்க வேண்டிய காட்சிகள் . 
1. காளிகட்டம் - காளிகோயில் முக்கிய தரிசனம் 
இந்த கோயிலுக்குச் சமீபத்தில் கங்கைமா நதியின் பெரிய 
ஓடையும் இருகின்றது . இந்த துர்க்காதேவியின் பிரதிமை 

14 


ரா 


106 


புராண ஸ்தலங்கள் 


சுவர்ணத்தினால் அஷ்ட புஜங்களுள்ள தாயும் , நாக்கை நீட்டி 
காட்டிகொண்டும் , நெற்றியில் செந்தூரப் பொட்டிட்டும் 
மண்டையோடுகளை மாலையாகத் தரித்துக்கொண்டும் , ஒரு 
கையில் கத்தியும் , மற்றொருகையில் தாம் வெட்டிக்கொன்ற 
அசுரனுடைய தலையையும் , இரண்டு மனிதர்களுடைய கபா 
லங்களை இரண்டு காதுகளுக்கு அணிகளாகவும் , தான் 
கொன்ற அசுரனுடைய கைகளையே ஆடையாகவும் , தனது 
கால்களில் ஒன்றை தன் கணவன் துடை மீதிலும் , மற்றதை 
அவன் புஜத்தின் மீதிலும் , வைத்து மிதித்துக்கொண் 
டிருக்கும் பாவனையாக இருப்பதைப் பார்க்கும்போது 
பயத்தை யுண்டு பண்ணுகிறது . 

2. பலபொருள் காக்ஷி சாலை - இது இந்தியாவிலுள்ள 
பொருள்காட்சி சாலைகள் எல்லாவற்றிலும் மிகப் பெரியது . 
பார்த்து வெளியேவர மனமிறாது . இது சௌரங்கி ரோட்டி 
லிருக்கின்றது , 

3. ஜூலாஜிகல் கார்டன்ஸ் -- நாநாவித ஜீவஜந்துக் 
களை வைத்திருக்கும் காட்சிச் சாலை . இது அலிபூரிலிருக் 


கிறது . 


4. பத்ரிதாஸ் ஜெயின் மந்திர் - பலவர்ணக் கண்ணாடி 
களால் அத்யாச்சரியமாய் கட்டப்பட்டிருக்கிற ஜெயினர் 
கோயில் பார்க்கத் தவரலாகாது . 

5. பொடானிகல் கார்டன்- அனேக விதமான தாவர 
வஸ்துக்கள் அடங்கிய பெரிய சிங்காரத் தோட்டம் . 

6. புதிய மார்கெட் - இந்த பெரிய அழகான மாாக் 
கட்டைப்போல இந்தியாவில் வேறெங்கும் காணப்பட 
வில்லை . இதனழகை வருணிப்பதென்றால் , கவிச்சக்கரவர்த் 
தியாம் கம்பன் போல்வாரன்றி மற்றோர்களால் சாத்தியப் 
படாதென்பது நமது துணிபு . 

7 . டவுன்ஹால் . நகரமண்டபம் .--இது ஒரு பிரம் 
மாண்டமான கட்டடம் , எஸ்பிளனேடில் உள்ளது . 


விஷ்ணு ஸ்தல மஞ்சரி 


107 . 


கரக்பூர் ( ஜ ) .--சென்னை , கல்கத்தா , பம்பாய் , ஆத்ரர் , 
கோமோவிலிருந்து வரும் ரெயில்வண்டிகளெல்லாம் இங்கு 
வந்து சந்திக்கின்றமையால் இது ஒரு பெரிய ஜங்ஷன் 
ஸ்டேஷனாக யிருக்கின்றது . வண்டிமாறவேண்டிய ஜங்ஷ 
னாகையால் எப்போதும் கூட்டம் அதிகமாகவே இருக்கின் 
றது . வெகு ஜாக்கிரதையாக விருத்தல் வேண்டும் . இந்த 
ஸ்டேஷனிலுள்ள மிட்டாய் கடைகளைப்போல் வேறெங்கு 
மில்லை இரண்டு மூன்று தருமசாலை களிருக்கின்றன . யாத் 
திரிகர்கள் தங்குவதற்குத் தகுதியான வசதியில்லை . ஆனால் 
ஜலவசதியுண்டு . பொருள் செலவுக்கு அஞ்சி 72 -மைலிலிரு 
க்கும் கல்கத்தாவுக்குப் போகாமல் கோமோ வழியாய் 
காசிக்குச் செல்வோர் பலருண்டு . இவர்கள் ரெயில் செல் 
வில் சிறிது லாபத்தைக் கருதி பெரிய நஷ்டத்துக்குள்ளா 
கின்றனர் . பல இடங்களில் ஏறி இறங்கிப் பாவதென்றால் 
இடஞ்சலும் நஷ்ட கடஷ்கங்களும் நேருமென்பதை கவனி 
க்கவேண்டும் . கல்கத்தா சென்று போவதே மெத்த சௌக 
ரியமென்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டி 
யது . 


கடகம்.- இது மஹாநதி தீரத்தி லிருக்கின்றது 
ஸ்டேஷனுக்கும் ஊருக்கும் -மைல் தூரமுள்ளது . தரும 
சாலையுண்டு. சௌகரியமானவிடம் . --மைல் தூரத்திலுள்ள 
மஹாநதி ஸ்நானவிசேம் . 


புவனேஸ்வரம் , -- கடகம் ஸ்டேஷனுக்கு தெற்கே 
18 - மைலிலும் , குர்தாரோட்டு ஸ்டேஷனுக்கு வடக்கே 
11 - மைலிலுமுள்ள இந்த ஸ்டேஷனிலிறங்கினால் 3 - மைல் 
தூரத்திலுள்ள பிரத்தி பெற்ற புவனேஸ்வர க்ஷேத்திர 
த்தை அடையலாம் இவ்விடத்திலுள்ள பிந்து சரோவரம் 


108 

புராண ஸ்தலங்கள் 
என்னும் தடாகத்தைச்சுற்றி ஒரு காலத்தில் 7000 - கோயில் - 
கள் இருந்ததாகச் சொல்லப்படுகிறது . இப்போது விமான- , 
ங்களுடன் கூடிய 500 - கோயில்களைக் காணலம் . புவனேசுவர 
லிங்கமூர்த்தி முக்காலடி உயரமுள்ளது , “ லிங்கராஜ் மஹா 
தேவ் ” என்று பெயர் . சிற்பாலங்காரத்துடன் வெகுவிசித்திர 
மாய் வேலை செய்து அமைக்கப் பெற்றிருக்கிற . முக்தோம் 
வரர் கோயில் உலகக் கண்காட்சிகளிலொன்று . 
தருமசாலைகள் இருக்கின்றன . பண்டாக்கனின் வீடுகளில் 
தங்குவதே உசிதம் , 


அனேக 


குர்தாரோட் ( ஜ )-கல்கத்தாவிலிருந்து 283 - மைலிலும் 
சென்னையிலிருந்து 749 - மைலிலுமுள்ள இந்த ஸ்டேஷனி 
லிருந்து கீழ் சமுத்திரக் கரையோரமாய் 30 - மைலிலுள்ள 
பூரிக்கு கிளைரெயில்பிரிகிறது . பூரிக்குப்போக இவ்விடம் 
வண்டி மாறவேண்டும் . இங்கு ஜல சௌகரிய முள்ளதேனும் 
சத்திரமும் ஹோட்டலுமில்லா குறையுண்டு . ஸ்டேஷனுக்கு 
அருகாமையில் சில கடைகளிருக்கின்றன . சிலசமயத்தில் 
8 - மணி நேரம் இங்கு தாமசிக்கவேண்டியதா யிருப்பதால் 
யாத்திரிகர்கள் வெகுகஷ்டப் படவேண்டியதா யிருக்கின் 
றது . அப்படி தாமசிக்க நேரிட்டால் வெகுஜாக்கிரதையாக 
விருத்தல் வேண்டும் . 


சாக்ஷிகோபால்- குர்தாரோட்டிலிருந்து பூரிக்குச் 
செல்லும் ரெயில்பாதையில் 15 - மைலிலுள்ளது . கோபால்ஜீ 
என்ற விஷ்ணுவாலயத்தால் சிறப்புற்றது . 


பூரி- இந்த ஸ்டேஷன் வசதியான தே . இங்கு 
டிக்கெட்டு வாங்குவது வெகுகஷ்டம் . ரூபாய் கொடுத்தால் 
சில்லரை கொடுக்கவே மாட்டார்கள் . ஸ்டேஷனுக்கு இரண்டு 


விஷ்ணு ஸ்தல மஞ்சரி 


109 


மைல் தெற்கில் சமுத்திரக்கரை யோரமாய் 26,000 - ஜனத் 
தொகையுள்ள பூரி எனும் நகரம் உளது . ஜகந்நாதம் என் 
னும் க்ஷேத்திரத்துக்கு பூர் என்ற பெயர் வழங்குகிறது . 
ஸ்ரீ புருஷோத்தம க்ஷேத்திரமென்று புராணப்பெயர் . இது 
சுமார் இருபது அடி உயரமுள்ள மணல்மேடு . இதற்கு 
நீலாசலமென்றும் ஒரு புராணப் பெயருண்டு . ஹூக்ளி 
முதல் கோதாவரி வரையில் அரசு செலித்தி வந்த இராஜா 
அணங்க பீமதேவர் என்பவர் 1198 வருஷத்தில் 7,50000 . 
ரூபாய் செலவில் ஜகந்நாதன் சந்நிதியை கட்டிவைத்ததாகச் 
சொல்லப்படுகிறது . கோயிலின் கோபுரம் , 192 - அடிஉயர 
முள்ள தாயும் , செதுக்கிய கற்களால் சிற்பாலங்காரமாகக் 
கட்டப்பட்டதாகவும் மிருக்கிறது . கோயிலுக்கு வடக்கே 
ஒரு மைல் தூரத்தில் “ இந்திரதூம்னா” என்ற ஒரு ஸ்தல 
மிருக்கின்றது . இந்தோ த்ஸவ சமயம் பெருமாள் இவ்விடத் 
தில் எட்டு நாள் எழுந்தருளி இருப்பர் . இந்த க்ஷேத்திரத் 
திற்கு வருஷம் தோறும் லக்ஷம்கணக்காக யாத்திரிகர்கள் 
வந்து போய்கேண்டே யிருக்கிறார்கள் . ஆடிமாதத்தில் 
நடைபெறும் பெரிய உத்ஸவத்தில் தேர்திருவிழா அன்று 
குறைந்தது லக்ஷம் ஜனங்கள் கூடுவதைப் பார்க்கலாம் . 
ஜகந்நாதம் விஷயங்களை 41 - வது பக்கத்தில் பார்க்கவும் . 


ஸ்ரீ காகுளம் ரோட்- சென்னையிலிருந்து 

566 
மைல் . ஸ்ரீகூர்மத்துக்குச் செல்வோர் இறங்கவேண்டிய 
ஸ்டேஷன் . ஸ்ரீகூர்மம் விஷயத்தை 35 -வது பக்கத்தில் 
காண்க . 


விஜய நகரம்- இராஜாவசிக்குமிடம் . அரண்மனை 
முதலிய கட்டடங்கள் பார்த்தற்குறியன . ஸ்டேஷனுக்கு 
சமீபத்தில் வசதியான சத்திரமிருக்கின்றது . ஜல சௌக 


110 

புராண ஸ்தலங்கள் 
ரியமில்லை. பட்டணத்தில் தருமசத்திரங்களுண்டு . இவ்விட 
மிருந்து 10- மைல் தூரத்தில் பத்மநாப க்ஷேத்திரமிருக்கின் 
றது . 39 -வது பக்கம் பார்க்கவும் . 


சிம்மாசலம் -- ஸ்டேஷனுக்குக் கிழக்கே 3- மைலில்மலை 
யின் அடிவாரம் உளது . வண்டிகள் சொற்பம் . - கூலியாட் 
களுண்டு . ஜகந்நாதத்திலிருந்து வருபவர்கள் இங்கு இறங்கி 
போகலாம் . எவ்விதத்திலும் வால்டேர் சென்று போவதே 
சௌகரியம் . சிம்மாசலத்தின் பிரபாவங்களை 36 - வது பக்கம் 
பார்க்கவும் . 


வால்டேர் ( ஜ ) - இது சென்னை இருப்பு பாதையின் 
இறுதி | ஸ்டேஷன் . கல்கத்தா ரெயில் இங்குவந்து கூடுவதால் 
ஜங்ஷன் ஸ்டேஷ்ன் . ஸ்டேஷனில் ஹோட்டல்களும் சிற்று 
ண்டிச் சாலையுமிருக்கின்றன . இதற்கு இரண்டுமைல் தூரத் 
திலுள்ள விசாகப்பட்டணத்தில் பெரிய தெரு விசாலமான 
சத்திரமும் பலஹோட்டல்களும் , காபிகிளப்புகளு மிருக் 

வண்டிகளுண்டு . சௌகரியமுமுண்டு. 
விசாகப்பட்டணம் தந்த வேலைக்குப் பேயர்போனது 
இவ்விடமிருந்து சிம்மாசலம் 5 - மைலிலிருக்கின்றது . 
36 -வது பக்கம் காண்க . 


கின்றன . 


கோதவிரி: - இது பெஜவாடாவிலிருந்து 90 - பைலி 
லுள்ளது . நதியின் 
நதியின் பெயரே 

ஸ்டேஷன் 

பெயராக 
விருக்கின்றது . இது ராஜமந்திரியின் மேற்பாகம் , சென்னை 
யிலிருந்து 

செல்வோர் இறங்கவேண்டிய ஸ்டேஷன் . 
போகும்போது ராஜமந்திரி ஸ்டேஷனில் ஏறிப்போவதே 
சௌகரியம் . இந்த நதியின் பாலம் 14 மைல் நீள முள்ளது . 


விஷ்ணு ஸ்தல மஞ்சரி 

111 
இந்தியாவிலுள்ள பெரிய வாராவதிகளில் இரண்டாவது 
கயாவிற்கு மேற்கிலிருக்கும் சோணபத்திரா நதியின் 
பாலம் முதன்மை யானது . ஸப்த புண்ய நதிகளில் இது 
ஒன்று . இதற்கு விருத்த கங்கை என்றும் பெயர். ஸ்டேஷ 
னுக்கு மேற்கே -மைலில் கோடிலிங்க ஸ்நானகட்டமும் 
கிழக்கே 3 - மைலில் தவளேஸ்வரமும் இருக்கின்றன 
( 39 - பக்கம் பார்க்க ) நதியின் கரைமேல் 

விசாலமான 
பெரிய சத்திரமிருக்கின்றது . ஹோட்டல்களும் சிற்றுண்டிச் 
சாலைகளுமிருக்கின்றன . பெரிய பட்டணமாகையால் எல்லா 
வசதிகளுமுண்டு. 

பெஜவாடா. ( ஜ ) : - இது மதராசுக்கு வடக்கே 
268 - மைலிலுள்ள ஒரு 

பெரிய ஜங்க்ஷன் ஸ்டேஷன் . 
ஸ்டேஷனிலேயே ஹோட்டலும் சிற்றுண்டிச்சாலையுமிருக். 
கின்றன. ஸ்டேஷனுக்கு வெகு சமீபத்தில் மிக்க வசதியான 
பெரிய சத்திரமிருக்கின்றது . பட்டணமும் வசதியானதே. 
சப்த நதிகளில் ஒன்றாகிய கிருஷ்ணாநதி ஸ்டேஷனுக்கு 
தெற்கே ஒரு மைலிலிருக்கின்றது , 

லிருக்கின்றது , ஸ்நான விசேஷம் . 
நதியின் அணைக்கட்டு பார்க்க வேண்டிய காட்சிகளுள் 
ஒன்று . மங்களகிரியின் விஷயத்தை 40 - வது பக்கம் காண்க ,. 

நெல்லூர் - ஸ்டேஷனிலிருந்து மேற்கே 13 - மைல் . 
உத்தரபினாகினிநதி தீரத்திலுள்ள இதற்கு சிம்மபுரி என்று 
புராணப்பெயர் . சாயப் புடவைகளுக்குப்பேர்போனது . 
சிரமபரிகாரம் செய்து கொண்டு போவதற்கு சௌகரிய 
மானயிடம் ( 31 - வது பக்கம் பார்க்கவும் ) 

கூடூர் : - காளாஸ்திக்கும் , திருப்பதிக்கும் , செல்வோர் 
இறங்க வேண்டிய ஜங்ஷன் ஸ்டேஷன் . ஸ்டேஷனிலேயே 
சாப்பாடு ஹோட்டலும் சிற்றுண்டிச்சாலையுமிருக்கின்றன . 
ஸ்டேஷனுக்கு சமீபத்தில் வசதியான சத்திரமிருக் 


கின்றது . 


சென்னபட்டணம் - மங்களம் . 


1 1 2 


112 


ஸ்ரீராமஜயம் 


இம்மட்டோடு இந்நூலை முடிவு செய்கிறோம் . 
இனி , 

, 
எனது காசி யாத்திரை . 
எனது பதரிகாச்ரம யாத்திரை . 
ஸ்ரீ காசி க்ஷேத்திர விமர்சம் 

என் னும் 


நூல்களை இயற்ற உத்தேசித்திருக்கிறோம் . இவைகள் 
இறைவன் திருவருளாலும் அன்பர்கள் ஆசீர்வாதத்தாலும் 
விபவ வ சித்திரை மாதத்தில் வெளிவரும் . 


சுபமஸ்து , 


ஸ்ரீ வைஷ்ண அச்சுகூடம் , சென்னை . 


- 


- 


ஸ்ரீராமஜயம் 
உயர் தரமான புஸ்னதிங்கள் . 
ஸ்ரீ ராமாயண சாரம் 

1 8.0 
ஸ்ரீமத் பாரத சாரம் 

5. 2 3 
ஸ்ரீ பாகவத சாரம் 

1 0 0 
ஸங்க்ஷேப ராமாயணம் 

0 8 : 0 
பீஷ்ம சரித்திரம் 

•0 6 0 
குஹன் சரித்திரம் 

0 4 0 
ஹனுமத் பிரபாவம் 

(0 3 0 
பக்த லீலாம்ருதவசனம் 

3 0 0 
சேஷாவதார சிறப்பு 

O 2 
குருபரம்பரை ( 6000 படி ) 

2 8 0 . 
அஷ்டப்ரபந்தம் 

3 8 9 
சடகோபரந்தாதி 

0 10 0 
பெருமாள் திருமொழி விரிவுரை 

1 12. 0 
திருச்சந்த விருத்தம் 

1 12 0 . 
திருமாலை முதலியன 

1 6 0 
சிறியதிருமடல் 

0 120 
பெரிய திருமடல் 

1 0 0 
திருவெழு கூற்றிருக்கை 

0 6 

0 
முகுந்தா மலை 

0 8 
கோபிகா கீதை 

0 4 0 
ஆரிய மத உபாக்கியானம் , 1 - ம் பாகம் 0-8- 01 
ஆரியமத உபாக்கியானம் , 2 - ம் பாகம் 0 10 0 
பட்டாபிராமன் கம்பெனி , 

ஸ்ரீ வைஷ்ணவ கிரந்தாலயம் 
183 , தங்கசாலை வீதி , மதறாஸ் . 


13 


13 


8 


13 


31 


